tegistered No. Me 2330 ; ‘SIDDHANTHAM 
Vol. 44—No. 5 


Acc .No. 227௪) 


சைவ சித்தாந்த மகா சமாஜத்‌ திங்கள்‌ வெளியீடு 
"தன்க டன்னடி யேனையுந்‌ தாங்குதல்‌ 
என்க டன்பணி ல்க கிடப்பதே £ 


மலர்‌ 34 | பிலவ வைகாசி. -1961 மே | இதழ்‌ 5. 


உள்ளுறை பக்கம்‌ 
அருள்கக்‌.தி வெம்‌ ப Aol 
“சைவநெறி தான்பெற்ற புண்ணியக்‌ கண்‌ இரண்டு ? oa AS 
சைவ சித்தார்சச்‌ கல்லூரி அமைப்பு--சல சர்‌ சனைகள்‌ வயம்‌ 
அப்பர்‌ தேவாரம்‌ உ 186 
சில தடைகளும்‌ விடைகளும்‌ ௨180 
கொடிக்கவி 198 
புரசைத்‌ திருநெறிக்‌ கழக 2-ம்‌ மாத வழிபாடு 206 
கட்டிட சிதி வேண்டுகோள்‌ 208 
பத்திராசிரியர்‌ : புலவர்‌ - முருகவேள்‌, எம்‌.ஏ., எம்‌.ஐ.எல்‌. 
. உதவிப்‌ பத்திராசீரியர்‌ : மு. நாராயணசாமி 
சைவ சித்தாந்த மகா சமாஜம்‌ 
14, வாரன்‌ ரோடு, மயிலாப்பூர்‌, சென்னை-4 
ஆண்ட்‌ சந்தா குபா 3 தனிப்பிரதி அணா க 


செய்திகள்‌ 


சைவ சித்தாந்தக்‌ கோடைவகுப்பு : விளம்பரக்‌ குறை 
வால்‌ போதுமான' மாணவர்கள்‌ விண்ணப்பிக்காததால்‌, 
கோடை வகுப்பு, சென்னை இராயப்பேட்டை ஸ்ரீ பால 
சுப்பிரமணிய பக்தஜன சபையிலேயே மூன்று நாட்கள்‌ 
மரலைகளில்‌ மட்டும்‌ சொற்பொழிவுகளாக 21-5-51 முதல்‌ 
கடைபெறும்‌, கிகழ்ச்சி அறிவிப்பு தனத்தாள்களில்‌ வெளி 
வரும்‌, அன்பர்கள்‌ கண்டுகொள்க, இரளாக வந்து 
கேட்டுப்‌ பயன டையவும்‌. 

வேண்டுகோள்‌: ஈம்‌ சமாஐம்‌ இது காறும்‌ பல இலட்சக்‌ 
கணக்கான சமய நூல்களை வெளியிட்டுத்‌ தமிழ்கூறு 
கல்லுலகத்திற்குத்‌ தந்தது வெள்ளிடைமலை, அதுபோன்று 
தற்போது உயர்நிலைப்‌ பள்ளிகளில்‌ கற்கும்‌ மரணவர்‌ 
கட்கும்‌ சமய அறிவு கற்பிக்க விரும்பி எளிமையான 
இனிமையான சொல்லாடல்‌ கடையில்‌ அறப்பயிற்ச மாலை 
என்ற தொடர்‌ நூல்கள்‌ ஐக்தனை வெளியிட எண்ணி 
பன்ன.து. அத பிற சமயத்தவர்கள்‌ நீதி போதனை என்ற 
வகுப்பில்‌ சடத்திக்கொண்டிருப்பதற்‌ கொப்ப ஈம்‌ சமயச்‌ 
சார்பான குழக்சைகட்கு ஒழுக்கம்‌, சமய அடிப்படை 
உண்மைகளைப்‌ படிப்படியாய்க்‌ கற்பிக்க எழுந்துள்ள த. 
கூடிய விரைவில்‌ படிகள்‌ சமாஜச்‌ செயலாளரிடமிரார்‌ த 
பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. கம்‌ சமயத்தைச்‌ சாரர்‌ பெரி 
யோர்கள்‌ ஆ னங்கள்‌ ஈடத்தும்‌ பள்ளிகளில்‌ நீதி போதனை 
வகுப்பில்‌ இதனைப்‌ பாடமாக வைத்துப்‌ போதிக்குமா.று 
கேட்டுக்‌ கொள்ளூன்னேம்‌.--௮ம்பை - இரா. சங்கரன்‌, 
துணைச்செயலாளர்‌. 


பெரிய புராணச்‌ சொற்பொழிவுகள்‌ : சென்னை ஸ்ரீ கபா 
வீசுவரர்‌, ப? சென்ன மல்லீசுவரர்‌, ஸ்ரீ சென்ன கேசவப்‌ 
பெருமாள்‌, ஸ்ரீ மணலி லட்சுமண முதலியார்‌ அறக்கட்‌ 
உளைகளின்சார்பில்‌, இருவாசகமணி தீந, கே. எம்‌, பாலசுப்பிர 
மணியம்‌, ப.எ. பி.எல்‌, அவர்களைக்‌ கொண்டு 1-5-01 முதல்‌ 
91-5-01 வசை கடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்து 
அறநிலைய ஆணையர்‌ திந, எம்‌. எல்‌, சாரங்கபாணி மதலியார்‌, 
பி.ஏ, பி.எல்‌ அவர்கள்‌ 15-61 அன்று மாலை இச்சொற்‌ 
பொழிவுகளைத்‌ தொடங்க வைத்தார்கள்‌. அன்பர்கள்‌ அனை 
வரும்‌ தி. இறச்த அரிய சொற்பொழிவுகளைக்‌ கேட்டுப்‌ பய 
னெய்த மூழலாம்‌., 


Reg. M. 2330 


' உ 
்‌ சிவமயம்‌ 
சித்தாந்தம்‌ 
ல மது த்‌ 
ஆனைமுகன்‌ ஆறுமுகன்‌ அம்பிகைபொன்‌ னம்பலவன்‌ 
ஞானகுரு வாணியைஉள்‌ நாடு 


மர 34| பிலவ வைகாசி 1961 மே [தசம்‌ 6 


அருள்நந்தி சிவம்‌ 
(முருகவேள்‌) 


அருள்‌ ஈந்தி சிவம்‌ தமிழ்‌ காட்டில்‌ தோன்றி யருளிய 
“ஆன றவிர்‌ தடங்கிய கொள்கைச்‌ சான்றோர்‌ மிகப்‌ பலருள்‌ 
தலைசிறந்த ஒருவர்‌. (£ தம்மானை அறியாத சாதியார்‌ உளரே !? 
எனச்‌ சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ வியந்த 
தத்துவ வினவி இரங்கியமைக்‌ கேற்ப, அருள்ஈர்தி 
வித்தகர்‌ சிவம்‌ போன்ற அரும்பெராஞ்‌ சான்றோர்‌ 
களைப்‌ பற்றி அறிம்தகொள்ளாமலே, நம்‌ 
தமிழ்‌ மக்களுள்‌ எத்தணையோ பல்லாயிரவர்‌ வாழ்ந்து வரு 
னெறனர்‌ ! தமிழ்‌ நாட்டுச்‌ சான்றோர்களுள்‌ ஒவ்வொருவர்‌ 
ஓவ்வொருவகையில்‌ தலைசிறந்து திகழ்க்தொளிரக்‌ காண்னை்‌ 
றோம்‌. இலக்கணத்‌ துறையில்‌ தொல்காப்பியரும்‌, மீதிதூற்‌ 
அறையில்‌ திருவள்ளுவரும்‌, காப்பியத்‌ துறையில்‌ இளங்கோ 
வழிகளும்‌, கவிதைத்‌ துறையில்‌ கம்பரும்‌, பக்தித்‌ துறையில்‌ 
மாணிக்கவாசகரும்‌, வரலாற்றுத்‌ அறையில்‌ சேக்கிழாரும்‌ 
போல, அருள்நந்தி சிவம்‌ தத்துவத்துறையில்‌ தலைசிறர்த 
வித்தகர்‌ என விளங்குபவ ராவர்‌. 
அருள்றட்‌தி சிவம்‌, நமது சைவ இத்தாந்த சந்தான்‌ 
ஆசிரியர்களில்‌ ஒருவர்‌ ; ஆசிரியர்‌ மெய்கண்ட சிவத்தின்‌ 
மாணாக்கர்களுள்‌ முதன்மை மிக்கவர்‌, வடமொழியும்‌ 
தென்மொழியும்‌ மறைகள்‌ நான்கும்‌ பிறவுமெலாம்‌ துறை 
போகக்‌ கற்றுணர்ந்தவர்‌, 
11 


102 சித்தாந்தம்‌ 


££ பண்டைமறை களும்‌௮துநான்‌ ஆனேன்‌ என்று 
பாவிக்கச்‌ சொல்லுவதிப்‌ பாவக தசைக்‌ காணே ” 


எனவரும்‌ இவர்தம்‌ , திருமொழி இவ்வுண்மையினை வலி 
யுறுத்தும்‌. கரன்மறைகளை மட்டுமேயன றி, இவர்‌ சகல 
வகையான ஆகமங்களையும்‌ ஐயக்திரிபறச்‌ செவ்விதிற்‌ கற்று 
வல்ல பேரநிஞராகத்‌ திகழ்ந்தமையின்‌, இவருக்குச்‌ (சகலா 
கம பண்டித்‌! என்னும்‌ சிறப்புப்‌ பெயர்‌ வழங்வெந்தது. 
இவர்‌ உண்மையிலேயே சகலாகமகங்கலிலும்‌ வல்லவராக 
வீனங்யெவர்‌ தான்‌ என்பத, உலகரயதன்‌ முதற்‌ பாஞ்ச 
ராத்திர்‌ ஈருக உள்ள பனன்குவகைச்‌ சமயக்‌ கொள்கை 
களையும்‌ கிரலே கிளந்தெடுத்துக்‌ கூறி, அவற்றையெல்லாம்‌ 
தமது சிவஞான சத்தியார்‌ பரபக்கப்‌ பகுதியில்‌ தருக்க 
செறிமுறை வழுவாது மறுத்துரைத்திருக்கும்‌ மாட்சிமை 
யாற்‌ புலனாம்‌. இவர்‌ தமது அருட்பெரும்‌ குரவராகிய 
மெய்கண்டார்‌ பெருமான்பால்‌ தமது பலதிற ஐயங்களையும்‌ 
வெளியிட்டு, அவற்றிற்‌ குரிய விடைகளைத்‌ தெரிந்து 
கொண்டு துதித்து மகிழும்‌ முறையில்‌, “௫நபா இருபஃது? 
என்னும்‌ இனிய ச.றியநல்‌ ஒன்றனையும்‌ இயற்றியுள்ளார்‌. 
சொற்‌ ௪ருக்பப்‌ பொருள்‌ பெருகத்‌ தெளிவுமிக்குத்‌ 
இகழும்‌ வகையில்‌, அறிவு நூல்களின்‌ முடிபெலாம்‌ அகத்‌ 
தடக்‌, அசிரியர்‌ மெய்கண்டார்‌ அருளிய சிவ்தானபோதம்‌ 
என்னும்‌ நூலைத்‌ சழுவி, அதன்‌ வழிநூலாகச்‌ ( சிவஜான 
கிந்தீயார்‌? என்னும்‌ பெயரால்‌ இவர்‌ இயற்றியருளிய இறக்‌ 
1 ட்‌ அயர்க்த மெய்ப்பொருள்‌ நூல்‌, தமிழ்‌ 
கத்தித்‌... மொழிக்கண்‌ உள்ள தத்துவ நூல்களுளெல்‌ 
துறைப்‌. லாம்‌ மிகவும்‌ தலைசிறந்து நிற்பதாகும்‌. 
“ இவத்துக்குமேல்‌ இல்லை செய்வம்‌ : சவ 
ஞான இத்திக்குமேல்‌ இல்லை நூல்‌? எனப்‌ பாராட்டித்‌ 
தமிழ்கூறும்‌ சல்இலகம்‌ இதனைப்‌ போற்றி மஒழ்ந்து 
புகழ்க்து வருன்ற.த. 
££ பார்விரித்த அல்‌எல்லாம்‌ பார்த்தறியச்‌ 22 தியிலே 
ஒர்விருத்தப்‌ பாதி போதம்‌...."” 
“பரதிவீறாத்‌ தத்தால்‌இப்‌ பார்விருத்த மாகஉண்மை 
சாதித்தார்‌ பொன்னடியைச்‌ சாரும்சாள்‌ எச்சானேர 2 


எனச்‌ சான்றோர்கள்‌ இதன்‌ அருமை பெருமைகளை இனி 


ஆட 


அருள்ஈந்தி சிவம்‌ 168 
தெடுத்துப்‌ பாராட்டியுள்ளனர்‌. “தண்டமிழின்‌ மேலாம்‌ தாம்‌? 
எனக்‌ கூறத்தக்க நூல்களுள்‌ ஒன்றாக ஒளிவிட்டுத்‌ திகழும்‌ 
சிவஞான சித்தியார்‌, தமிழ்‌ மக்களின்‌ சமய தத்துவ 
உண்மைகளை விளக்கும்‌ தன்னிகரற்ற கஅூலாகத்‌ தனி மேம்‌ 
பாடுற்று விளங்குகின்றது. இதனைச்‌ 1 இவாகமப்‌ பொருள்‌ 
களுக்‌ கெல்லாம்‌ ஓர்‌ உரையரணி " என ஆசிரியர்‌ சிவதான 
சுவாமிகள்‌ பெரிதும்‌ புகழ்்த போற்றி மதழ்க்தின்பு றன்‌ 
ரர்‌. இலக்கண இலக்கிய எழில்‌ வளங்களும்‌, தருக்கரெறி 
முறைச்‌ சிறப்புக்களும்‌, சமயநெறித்‌ தத்துவக்‌ கொள்கை 
களின்‌ திட்ப அட்பங்களும்‌, திருமுறை நூல்களின்‌ செம்‌ 
பொருட்‌ கருத்து நலங்களும்‌, யோக ஞானானுபவ உண்‌ 
மைச்‌ செய்தித்‌ இறங்களும்‌ பிறவுமெல்லாம்‌ செறிந்‌ 
தொளிர்ர்து, சிவஞான இத்தியார்‌ அறிவின்ப வீருர்தாய்ச்‌ 
சுவை தளும்பித்‌ இகழாகிற்கின்‌ றத. சிறர்துயாக்கத இணிய 
அரிய செய்யுள்‌ நடையில்‌ இத்துணைப்‌ பலதிற எழில்சலன்‌ 
களெல்லாம்‌ ஒருங்‌இயைந்து இனிதமைய இயற்றப்பட 
டுள்ள பிறிதொரு நூலை, வேறு பிறிதெங்கணும்‌ காண்டல்‌ 
அரிது என்று ஈரம்‌ துணிந்து கூறுதல்கூடும்‌. தமிழ்மொழிப்‌ 
புலமைத்‌ துறையில்‌ (( நூலாநள்‌ நூல்வல்லார்‌ ” எனப்‌ பிறங்க 
விரும்பும்‌ எவரும்‌ இதனை இன்றியமையாது கற்றுணரற்‌ 
பாலராவர்‌. 

அருள்கந்தி சிவம்‌ மிகச்‌ றந்த ஓர்‌ அறிவு கெறி.பாளர்‌ 
(Rationalist). அவர்‌ சகலாகம பண்டிதா' என விளங்க 
யிரும்தாராயினும்‌, தமது நூலில்‌ வெறும்‌ ஆகமப்‌ பிரமாணங்‌ 
களுக்கே முதன்மை கொடுத்து, அவறறினின் று மேற்‌ 
கோள்களை எடுத்துத்‌ திரட்டிக்‌ காட்டிச்‌ 
செல்லாமல்‌, பொதுவறிவு நெறிக்கு 
இயைந்துகிற்கும்‌ வழிவகைகளிலேயே தம்‌ 
கருத்துக்களைக்‌ கூறி வலியுறுத்திக்‌ செல்கின்றார்‌. ஆகமப்‌ 
பிரமாணத்தினும்‌ ௮னுமானப்‌ பிரமாணத்திற்கே அருள்‌ 
கந்தி சிவம்‌ முதன்மை கொடுத்துள்ளனர்‌ என்பதனை, 


்‌ அறிவு 
நெறியாளர்‌ 


££ ஈண்டுக்‌ கூறுவன எல்லாம்‌ பொருர்‌.தஅமாறு 
பற்றியன்றி ஆகம அளவை பற்றியல்ல ?? 


எனவரும்‌ சிவஞானசுவாமிகள்‌ உரை (சுபக்‌. 28)யால்‌ 
உணரலாம்‌, இங்ஙனம்‌ எத்துணை எளியரும்‌ தாமே கருக்‌ 


164 இத்தாந்தம்‌ 


துக்களைச்‌ சந்தனைசெய்த அவற்றின்‌ வன்மை மென்மை 
களை உணர்ந்துகொண்டு கலம்பெறற்‌ பொருட்டே, அதற்‌ 
கோர்‌ உறுகருவீயாக துனவையியல்‌' என்னும்‌ பகுதியினை த்‌ 
தமது நுண்மாண்‌ நுழைபுலம்‌ தோன்றச்‌ சிவஞான சிக்தி 
யார்‌ ௬பக்கத்‌ சொடக்கததின்கண்‌ அழகுற அமைத்த; 
எற்ற பெற்றி ௬ருங்க வரைத்து விளங்க வைத்தன்னார்‌. 
இவ்வாற்றால்‌, அசிரியர்‌ அருள்கந்‌தி சிவனார்‌ ஒரு சமய 
தத்தவ நூலறிஞர்‌ (Philosopher) மட்டும்‌ அல்லர்‌ ! மிக்‌ 
இறர்த ஒரு தருக்கதூற்‌ பேரறிஞரும்‌ (1,௦ஐ101௨1) ஆவார்‌ 
என்பதனை காம்‌ உணரப்‌ பெறுகின்றோம்‌. 
6 ஒருவனோ டொருத்தி ஒன்றென்‌ அரைத்‌ திடும்‌ உலகமெல்லாம்‌: 

வருமுறை லர்‌. கின்று போவதும்‌ ஆச லாலே 

தருபவன்‌ ஒருலன்‌ வேண்டும்‌! சான்முதல்‌ ஈறு மாச 

மருவிடும்‌! ௮காதி முத்த ௪2௪௬ மன்னி நின்றே!?? 
எனஉரும்‌ சிவ ஞானூத்தியார்‌ முதற்‌ சூத்தீரச்‌ செய்யு 
ளுக்கு மறைஜான சம்பந்த தேசிகர்‌ வகுத்துள்ள உரை, அசிரி' 
யர்‌ அருள்‌ க்தி சிவததின்‌ தருக்சநெறி பிறழாத தன்மை 
மலை விளக்கும்‌ சான்றாக, ஈண்டைக்கு இயைபுபற்றி 
எண்ணி யணச்ச்‌.த இன்புறற்‌ பாலது. 

“இப்‌ பிரபஞ்சத்தக்குக்‌ கருத்தா உண்டு என்பது 
பிரதி$்ஜை. அதற்கு எத யாத? என்னின்‌, ஒருவனோடு 
ஒருத்தி ஒன்று என்று அலயவப்‌ பட்டிருத்தலால்‌ என்பது ஏது. 
3.௫ என்போல? என்னின்‌, கடாதி காரியத்தக்குக்‌ குலா 
கனைப்போல்‌ என்கை திருட்டாந்தம்‌. இக்‌ கடாதி காரியத்துக்குல்‌ 
குலாலன்‌ உளன்‌ என மதித்தாற்போல, ஒருவனோடு ஒருத்தி 
என்னும்‌ காரியத்திற்கு ஒரு கர்த்தா உண்டு என மதிக்கை ௨ப 
நயம்‌. முன்சொன்ன தருட்டார் தத்‌ அக்கு இதத்‌ இருட்டார்சம்‌ 
ஓத்திருச்கையால்‌ தலய காரியத்தக்கு ஒரு கர்த்தா உளன்‌ 
என்ற பிரதிச்ஞையைத்‌ திடம்‌ பண்ணுகை நீகமனம்‌ 

அருள்ஈக்தி வனம்‌ தமது ஆசிரியராகிய மெய்கண்‌ 
டார்‌ பெருமானின்‌ அடிச்சுவடு பீன்பற்றிச்‌ சறிதம்‌ பீற 
முத அளீயத்திச்‌ சென்றருக்கும்‌ தீரம்‌ பெரிதம்‌ வீயக்கற்‌ 


அருள்ஈந்தி சிவம்‌ . 165 
யாலதாக உள்ளது. முதல்‌ நூலாகிய சிவெஞானபோதத்‌ 
தனைச்‌ சிறிதும்‌ பிறழாது அடியொற்றி 


வ நின்‌.று, சிவஞானசித்தியார்‌ தத்துவக்‌ கருத்‌ 
ர்‌ துக்களை இலக்கியச்‌ சுவைபெருக விளக்கிச்‌ 


செல்கின்றது ! தாம்‌ சகலாகமங்களையும்‌ 
பயின்றுணர்க் து கைவந்த வடமொழிப்‌ பெரும்புலவராக 
விளங்கி யிருந்தனராயினும்‌, சங்கரர்‌, இராமாநுசர்‌, மத்துவர்‌ 
.என்பவர்களைப்‌ போல வடமொழியிலேயே தமது ஒப்புயர்‌ 
வற்ற தத்துவ நூலைச்‌ செய்தொழியாமல்‌, தமது ஆசிரியரின்‌ 
.இருக்குறிப்பின்‌ வழி கின்று தமிழ்‌ மொழியிலேயே ஆக்கி 
யளித்தமையும்‌, அது தானும்‌ இழுமெனும்‌ மொழியான்‌ 
விழுமிய து பயிலத்‌ தங்குதடையின்‌ றிப்‌ பொங்க எழும்‌ அழ 
இய இனிய அரிய கவிதை வடிவில்‌ அமைத்தருளினமையும்‌, 
நினைத்தொறும்‌ கினைத்தொறும்‌ வியப்பும்‌ விம்மிதமும்‌ விளை 
விக்கின்றன. வெஞானபோதம்‌ சுருங்கிய மூலம்போலவும்‌; 
சிவஞானசித்தியார்‌ அதற்குச்‌ செய்யுள்‌ வடிவில்‌ அமைந்த 
ஓர்‌ அரிய விரிவுரைபோலவும்‌ வீளங்குகின்‌ றன எனலாம்‌. 
பிறவகை உரை நூல்களோடு ஒப்பிட்டுக்‌ காணுங்கால்‌, 
சிவஞான போதத்திற்குச்‌ செய்யுள்‌ வடிவில்‌ அமைந்த 
விரிவுரை நூல்‌ போலத்‌ இகழும்‌ சிவஞான சித்தியாரின்‌ 
அருமை பெருமைகள்‌ மேலம்‌ செவ்விதினிது தெளியப்‌ 


வடும்‌.* 


தமிழிலக்யெங்களுள்‌ முதன்‌ முதலாகச்‌ சிவஞான 
கல்‌ போதத்தின்கண்‌ “மங்கலவாழ்த்து? முறை 
வாழ்த்து யினை ஆசிரியர்‌ மெய்கண்டார்‌ அமைத்துக்‌ 
காட்டினர்‌. அழயெ அரிய அம்முறை 

யினைச்‌ தாமும்‌ பின்பற்றிச்‌ கடைப்பிடித்து, 


உல்‌ இக்க 0 க தத்‌ ல்‌ டம ட ப அதம்‌ 82 அதல ட பகத தகரக்‌ 

* படித Scholastic Period also dates from the second 
centuryA. றி. The literature soon becomes grossly 
polemical. We’ find a brood of schoolmen, noisy 
.controversialists indulging in over-subtle theories, and 
fine-spun arguments, who fought fiercely over the nature 
of logical universals: Meany Indian scholars dread 
opening their tomes which more often confuse than 
onlighten us- Instead of thought we find words, instoad 
of philosophy logic-chopping. Obscurity of thoughts 


166 இத்தாம்தம்‌ 


“4 அறலகைச்‌ சமயத்‌(2) ஒர்க்கும்‌ அவ்வவர்‌ பொருளாய்‌ வேறான்‌ 
குதறியது வடைத்தாய்‌, வேதா கமங்களின்‌ குறியி றர்சங்‌(கு) 
அறிவினில்‌ அருளால்‌ மன்னி, ௮ம்மையோ டப்ப ச்‌ 
செறிவொழி யா கின்ற வெனடி சென்னி வைப்பாம்‌ !! 

என அருள்கக்தி சிவனார்‌ அருளிச்‌ செய்இருக்கும்‌ திறம்‌ 

பெரிதும்‌ சவைதளும்பிச்‌ சிறந்தொளிர்கன்றத. 

“ இதனுள்‌, ௮துலகைச்‌ சமயத்தோர்க்கும்‌ அவ்வவர்‌ பொரு 
னாய்‌ எனவே மேதற்கூறிப்போர்ச பரபக்கத்துப்‌ பொருளும்‌, 
வேறாக்குநியது வடைத்தாய்‌ எனவே முதற்‌ சூத்திரம்‌ முதலிய 
ஐந்து சூத்திரத்திற்‌ கூறப்படும்‌ தடத்தப்பொருளும்‌, வேதாகமம்‌: 
களின்‌ குதியிற்து எனவே இரண்டும்‌ அன்றி ஏனைச்‌ சொரூப 
லக்கணம்‌ கூறும்‌ அறும்‌ குத்‌ திரப்பொருளும்‌, அறிவினில்‌ எனவே 
ஆன்மசொருபம்‌ கூறும்‌ எழாம்‌ கூத இரப்‌ பொருளும்‌, அருளால்‌ 
மன்னி எனவே ஞானதரிசனம்‌ கூறும்‌ எட்டாம்‌ சூத்திரப்‌ 
பொருளும்‌, ௮அம்மையோடப்பஞ எனவே ஞானமும்‌ ஞோயமும்‌: 
ஞாதிருவுமாகக்‌ காணப்படும்‌ ஒன்பதாம்‌ கு.த்திரப்‌ பொருளும்‌, 
செதிலயோழியாத கின்ற எனவே எசா? நிற்றல்‌ கூறும்‌ பத்தாம்‌ 
கத்திப்‌ பொருளும்‌, வெனடி சென்னிலைப்பாம்‌ எனவே அரன்‌ 
மலம்‌ எம்‌ இருத்தல்‌ கூறும்‌ பதினோராம்‌ குத்திரப்‌ பொருளும்‌, 
சென்னிலைப்பாம்‌ என்னும்‌ சொல்லியல்பான்‌ அணைர்தோர்‌ 
தன்மை கூறும்‌ பன்னீரண்டாம்‌ சூத்திரப்‌ பொருளும்‌ குறிப்பான்‌ 
அதியக்கிடர் சன. இல்மனம்‌ தொகுத்துச்‌ காட்டுதல்‌ மங்கல்‌ 
வாழ்த்துக்கு இலச்சணமென உணர்க........? 


எனவும்‌ பிறவாறும்‌ சிவஞரனசுவாமிகள்‌ நுண்ணிதின்‌ 
உணர்க்து வரை ந்திருக்கும்‌ உரைத்திறம்‌, பொன்னினும்‌ 
மணியினும்‌ பெரிதும்‌ பொதக்‌. த போற்றற்பாலது. 
ட அருள்க க்தி சவம்‌ ஒரு றந்த தத்துவ வித்தகர்‌, தருக்க. 
அாற்கலைஞர்‌, சிவஞானபோத வீரிவுரையாசிரியர்‌, மட்டுமே 
த யல்லர்‌ ! (செவ்விய மதுரஞ்‌ சேர்ந்த கழ்‌ 
உ ன்‌ க்‌ அத்த 
றல்‌. பொருளிற்‌ ஒரிய கூ ரிய £ஞ்சொல்‌ வவ்விய? 
. உத்தமக்‌ கவீஞருமாவார்‌! ஒரு சிறு சொற்‌ 
மூனும்‌ வறிதே விரவாமல்‌, ஆழ்ச்த பெரும்பொருள்‌ நலங்‌ 
subtlety of logic, intolerance of disposition mark the 
worst type of the commentators..." 
—Dr. S. Radhakrishnan, Indian Philosophy, p. 59 


அருள்ஈந்தி வெம்‌ 167 


கள்‌ பொதுளிப்‌ பொலிய, மாற்றார்‌ கருத்துக்களை யெல்லாம்‌ 
மறுத்தொழித்துத்‌ தமது கொள்கைகளை நிலைபேறுற நிறு 
வும்‌ வகையில்‌, , அவர்தம்‌ அழகிய இனிய செய்யுட்கள்‌ 
அமைந்து விளங்குதல்‌ காணலாம்‌ : 


££ தித்தமாய்‌ அருவாய்‌ ஏக நிலையசாய்‌ அலெத்‌ திற்கோர்‌ 
வித்‌ துமாய்‌ அத்தாய்‌ எங்கும்‌ வியாபியாய்‌ விமல னுக்கோர்‌ 
ச.தீதியாய்ப்‌ புவன போகம்‌ தனுகர ணமும்‌உ யிர்க்காய்‌ 
வைத்ததோர்‌ மலமாய்‌ மாயை மயக்கமும்‌ செய்யும்‌ அன்றே ? 


“ மாயையின்‌ சொருபம்‌ கூறுவார்‌, புவனபோகழம்‌ தனு 
கரணழம்‌ உயிர்க்காய்‌ என்றும்‌ ; அதவும்‌ மாத்தியமிகர்‌ மதம்‌ 
பற்றிச்‌ குனியத்திற்‌ செல்லாமைப்‌ பொருட்டு அகிலத்திற்கோர்‌ 
வித்துமாய்‌ என்றும்‌; அதவும்‌ கணிகவர திகள்‌ மதம்பற்றிச்‌ சார்பி 
னிற்‌ செல்லாமைப்‌ பொருட்டு நீந்தமாய்‌ என்றும்‌; அதவும்‌ உல 
காயசர்‌ மதம்பற்றிப்‌ பூதங்களிற்‌ செல்லாமைப்பொருட்டு அருவாய்‌ 
என்றும்‌; அதவும்‌ வைசேடிகர்‌ முதலியோர்‌ மதம்பற்றிப்‌ பாமா 
ணுக்களிற்‌ செல்லாமைப்‌ பொருட்டு எங்தம்‌ வியாபீயாய்‌ என்‌ 
அம்‌; ௮வும்‌ சாங்யெர்‌ மதம்பற்றி முக்குணங்களிற்‌ செல்லாமைப்‌ 
பொருட்டு ஏக நிலையதாம்‌ என்றும்‌; அதவும்‌ பாற்கரியர்‌ மதம்‌ 
பற்றிப்‌ பிரமத்திற்‌ செல்லாமைப்‌ பொருட்டு விமலனுக்கோர்‌ 
சத்தியாய்‌ என்றும்‌; ௮.தவும்‌ வொத்துவித மதம்பற்றிச்‌ சற்சத்தி 
யிற்‌ செல்லாமைப்‌ பொருட்டு அசித்தாய்‌ என்றும்‌ ; அதவும்‌ 
மாயாவாதி மதம்பற்றி அநிருவசன த்திற்‌ செல்லாமைப்பொருட்டு 
வைத்ததோர்‌ மலமாய்‌ என்றும்‌; இத்‌ தன்மைத்தாயெ மாயை 
ஆணவ மலம்போல மயக்கமேசெய்யும்‌ என்னும்‌ சைவருள்‌ ஒரு 
சாராரை மறுத்தற்பொருட்டு மயக்கழம்‌ சேய்யும்‌ என்றும்‌ 
கூறினார்‌. ..மயக்கமும்‌ என்னும்‌ உம்மை அத தன்னியல்பன்மை 
யுணர நின்றது.” 


எனச்‌ வெஞான சுவாமிகள்‌ விளக்கயிருக்கும்‌ உரைத்‌ திற 
னால்‌, ஒரு சிறு சொற்றானும்‌ வறிதே விரவாமல்‌, திட்ப 
நுட்பங்கள்‌ செறிய இச்செய்யுள்‌ அமைக்திருத்தல்‌ காண 
லாம்‌. சவெஞானசித்தியாரில்‌ இன்னோரனைய செய்யுட்கள்‌ 
பல அமைந்து காணப்படுதல்‌, ஆசிரியர்‌ ௮ருள்கத்தி சிவத்‌ 
தின்‌ ௮ளப்பரு மாட்டுமைகளைப்‌ புலப்படுத்‌.துவதாகும்‌. 
(தொடரும்‌) 


“சைவநெறி தான்பெற்ற 
புண்ணியக்‌ கண்‌ இரண்டு £ 
(தத்தாத்தக்‌ கலைமணி - வித்துவான்‌ - 
சி. அருணை வடிவேலு முதலியார்‌, காஞ்சிபுரம்‌) 


[மலர்‌-94 ; இதழ்‌ 8 ; 128-ம்‌ பச்ச த்சொடர்ச்‌௪] 


“ இரப்பவர்க்‌ ய வைத்தார்‌; ஈபவர்க்‌ கருளும்‌ 
வைத்தார்‌ - கரப்பவர்‌ தங்கட்கெல்லால்‌ சடுநரகங்கள்‌ 
வைச்தார்‌ ” (இருநகேரிசை - திருவையாறு) எனவும்‌, 


: இலங்காலஞ்‌ செல்லாகரன்‌ என்று கெஞ்சச்‌ திடையாதே 


யாவர்க்கும்‌ பிச்சையிட்டு - விலங்காதே செறி கின்று ?? 
(ருத்சாண்டகம்‌ - இருக்கன்றாப்பூர்‌) எனவும்‌,  : இலம்‌ 
பொல்லேன்‌ : இரப்பதே ஈயமாட்டேன்‌ ; என்செய்வான்‌ 
தோன்‌ நினேன்‌ ஏழையேனே ?? (தனித்‌ திருத்தாண்டகம்‌) 
எனவும்‌ வருவனபோல ஈகையைச்‌ இறந்தெடுத்தோதி 
வற்புறுத்தும்‌ பகுதிகளைத்‌ இருகாவுக்கரசர்‌ திருமுறை 
களிலேயே காண்கின்றோம்‌. (£ வாழ்க அந்தணர்‌ வானவர்‌ 
ஆணீனம்‌"' (திருப்பாசுரம்‌) எனவும்‌, (ஒருங்கிய மனத்தோடு 
இருபிறப்‌ போர்ச்து - முப்பொழுது குறை முடித்து கான்‌ 
மறை யோதி - ஐவகை வேள்வியமைத்‌(து) - ஆறங்க 
முதலெழுத்‌ சோதி - வரன்முறை பயின்றெழு வான்றனை 
வளர்க்கும்‌ - பிரமபுரம்‌ பேணினை'' (தருவெழுகூற்றிருக்கை) 
எனவும்‌, “£ கற்றாங்‌ கெரி - யோம்பிக்‌ கலியை வாராமே - 
செற்றார்‌! (கோயில்‌) எனவும்‌ வருவன போல, எவ்வுயிர்க்‌ 
கும்‌ செக்தண்மை பூண்டு வான்‌ முகல்‌ வழாது பெய்து 
மலீவனம்‌ சுரக்குமாறு பிறர்‌ ஈலத்தன்‌ பொருட்டு இறை 
வளைத்‌ இியிடத்தும்‌ இிருமேனிகளிடத்தும்‌ வழிபடும்‌ வழி 
பாட்டினைச்‌ சறப்பித்தரைக்கும்‌ , பகுதிகளைத்‌ திருஞான 
சம்பக்தரது இருமுறைகளிலேயே மிகுதியாகக்‌ காண்‌ 
இன்றோம்‌. ஆகவே, அவர்கள்‌ முறையே அறத்தினை 
இல்வாழ்க்கை கிலையிலும்‌, துறவு வாழ்க்கை கிலைமிலும்‌ 
உணர்த்தினர்‌ எனல்‌ பொருக்‌ துவதேயாம்‌. 

மெய்ச்கெறிப்‌ பொருள்களாக இறைவனது பெருமை, 
அவனது வழிபாடு என்பவற்றைத்‌ திருஞானசம்பந்தர்‌ 


சைவகெறி தான்பெற்ற புண்ணியக்‌ கண்‌ இரண்டு 169 


பெரும்பான்மையும்‌ 'ஏதுக்களாலும்‌ எடுத்த மொழியாலும்‌ 
மிக்குச்‌ சோதிக்க வேண்டா ; ௬டர்விட்டுளன்‌ எங்கள்‌ 
சோதி; ஆதலின்‌, மனம்‌ பற்றி வாழ்மின்‌; புத்தரும்‌ 
அமணரும்‌ புறனுரைத்தலைக்‌ கேளன்மின்‌ ; இறைவனது 
வேடங்கள்‌ இவை, அவனது பொருள்சேர்‌ புகழ்கள்‌ இவை 
அவற்றை யுணர்ந்து அவனை வாழ்த்தமின்‌ ; வணங்குமின்‌ 
அவ்வாறு செய்யவே வினைபோம்‌ ; இடர்கெடும்‌ ; இன்பம்‌ 
உளதாம்‌ ?? என ஆணைமாத்திரையால்‌ அருளிச்‌ செய்தலும்‌, 
தஇிருகாவுக்கரசர்‌ அவற்றை அவ்வாறன்றித்‌ தனித்தனிப்‌ 
“பொருளாகச்‌ இறந்தெடுத்துக்‌ கொண்டு, * தசபுராணம்‌, 
.இலிங்கபுராணம்‌, ஆதிபுராணம்‌, பாவநாசத்‌ திருப்பதிகம்‌, 
அடையாளத்‌ திருத்தாண்டகம்‌, திருவங்கமாலை, போற்றித்‌ 
_இருத்தாண்டகம்‌ * என்பன முதலாக அடைவுபட வைத்து, 
குடைமுறையிற்‌ கைக்கொள்ளுமாறு அருளிச்‌ செய்தலும்‌; 
அவர்தர்‌ திருமுறைகளில்‌ வெளிப்படையாகக்‌ காணப்‌ 
படுவனவேயாம்‌. அதனால்‌, அவர்‌ தம்‌ திருமொழிகள்‌ 
முறையே தொகுத்துரையும்‌, விரித்துரையுமாதல்‌ 'செளிவு. 
இது பற்றியே சேக்கிழார்‌ திருஞானசம்பந்தரது திருப்‌ 
பதிகங்கட்கே சில இடங்களில்‌ பொருள்விளக்கம்‌ செய்து 
செல்கின்றார்‌ ; அவ்விளக்கங்கள்‌ அவர்‌ திருமாவுக்கரசா்‌ 
இிருமொழிகளில்‌ கண்டனவாம்‌. 
இனித்‌ திருராவுக்கரசர்‌, தம்‌ அருளுரைகளை, (£ மனிதர்‌ 
காள்‌ இங்கே வம்மொன்று சொல்லுகேன்‌; விடுத்த தூ. துவர்‌ 
அந்து வினைக்குழிப்‌ படுத்தபோது பயனிலை பாவிகாள்‌ ; 
மாடுதேடி மயக்இனில்‌ வீழ்ந்த நீர்‌ ஓடியெய்த்தும்‌ பயனிலை 
அஊமர்காள்‌ ?' என்றாற்போல; ஈம்மனோரை அழைத்‌ 
தழைத்தும்‌, இடித்திடித்தும்‌, “* பத்தனாய்ப்‌ பாடமாட்டேன்‌; 
எத்தினாற்பத்தி செய்கேன்‌ ; ஐம்பினேன்‌ கூட்டை வாளர ; 
பாம்பின்‌ வாய்த்‌ தேரைபோலப்‌ பலபல நினைக்கின்றேன்‌ ; 
மக்களே மணந்த தாரம்‌ அவ்வயிற்றவரை ஓம்பும்‌ சிக்குளே 
அழுர்தி ஈசன்‌ திறம்படேன்‌...என்‌ செய்வான்‌ தோன்றி 
“னேன்‌ ” என்றாற்போல, நம்மனோர.து கிலையைப்‌ பொருக்தி 
கின்‌.றுணர்ந்தும்‌ உலசுத்கொடு தொடர்புபட்டு நின்று 
அருளுதலையும்‌, திருஞானசம்பந்தர்‌, அவ்வாறன்றி, உளங்‌ 
dia போதெலாம்‌ உகரந்துகம்‌ து பரடுவாராய்‌, இறைவன்‌ 
பறாமைகளையும்‌, அவன்‌ எழுர்தருளியுள்ள தலப்‌ பெருமை. 


£70. - தித்தார்தம்‌ 


களையும்‌, பிறவற்றையம்‌ வருணனை முதலீய பல இலக்கியச்‌” 
சுவைகள்‌ தோன்றப்‌ பலவகைப்‌ பண்களில்‌ பலவகைத்தான 
அறுதிகள்‌ அமையச்‌ சித்திரக்‌ கவிகள்‌ முதலிய பலவகைக்‌: 
கவிகளில்‌ தம்‌ அருருரைகளை உலகத்தொடு தொடர்புபடா த 
இறைவனது இன்ப மேலீட்டினின்றே அருளுதலையுவ்‌' 
காண்கின்றோம்‌. ஆகவே, அவை முறையே அருள்‌ விளக்க 
கிலையிலும்‌ ஆனக்த விளக்க கிலையிலும்‌ இருந்து தோன்றி 
யனவாயும்‌, சம்மனோர்க்கு அக்கில்களை அருளுவனவாயும்‌ 
உள்ளன என்பது விளங்கும்‌. இவ்வாற்றால்‌ இவ்விருதிறத் து: 
மும்மூன்‌ அவை மகளும்‌ அத்தணைக்‌ கருத்துக்களை யுடையன 
வாதல்‌ காண்க. 

இத்திருப்பாட்டுள்‌ கூறப்பட்ட உவமைகள்‌ யாவும்‌: 
இவ்லிரு பேராசரியர்களத இன்றியமையாச்‌ சிறப்பினை 
உணச்ச்துவனவாயினும்‌, *சைவகெறி தான்‌ பெற்ற: 
புண்ணியக்கண்‌ இரண்டு * என்பதே அவற்றுள்‌ மிகவும்‌: 
சிறப்புஒடடயதாகும்‌. ஏனெனின்‌, எனைய உவமப்பொருள்‌ 
கள்‌ இரண்டும்‌ உலகத்தோடும்‌ இறைவனோடும்‌ தொடர்‌ 
புடைய பொருள்களாய்‌ நிற்க, இஃது ஒன்றே சைவ: 
சமயத்‌ தொடு தொடர்புடைய பொருளாய்‌ கிற்றலான்‌ 
என்ச. * இவ்வுவமையாற்‌ குறிக்கப்பட்டது கலைஞானம்‌ * 
என்பது முன்பு கூறப்பட்டது, அறவுணரவு முதலிய 
மூன்றனுள்‌ கலைஞானமே ஏனையிரண்டற்கும்‌ இன்‌ நியமை: 
யாத தாகலின்‌ ௮தவே சைவச்‌ நெறியாகும்‌. அர்ரெறிக்கு;. 
இவர்கள்‌ கண்‌ என்றதனால்‌, இவர்களே இர்ரெறிக்கு. 
உயர்க்க, நிரம்பிய கலைஞானத்தை அருளியவர்‌ என்பது 
விளங்கும்‌. ஆகவே, இவ்வவமை சானே இவ்விரு பேராசிரி 
யச்கள.து கிறைபெருஞ்‌ இறப்பினை யுணர்த்தப்‌ போதிய 
தரயினும்‌, ஈன்கு வீளங்குதற்பொருட்டு வேறு வேறு 
உவமைகளும்‌ கூறினர்‌. இவ்வவமை ஒன்றே, அருட்‌ 
பேராசிரியர்‌ ஒருவராகாது இருவராயினமையையும்‌ ஈன்கு 
தெனிவிப்பதாகும்‌. எங்லனமெனின்‌, கண்‌ இரண்டாய்‌ 
இருத்தலே இயல்பும்‌ இன்றிமையாததுமாகும்‌ என்பது 
தெனியப்பட்டதாகலீன்‌. கண்‌ ஒன்நிருப்பினும்‌ அமையா 
தென்பது, சம்பீயரரூசர்‌, இருகண்களும்‌ மறைய, பின்னர்‌ 
இரு கண்‌ பெற்றும்‌, குன்றின்‌ முட்டிக்‌ குழியில்‌ வீழ்ச்‌ 


1. 


சைவகெறி தான்பெற்ற புண்ணியக்‌ கண்‌ இரண்டு 17]... 


அல்லலுற்று, மேலும்‌ இறைவனை வேண்டி மற்றொரு: 
கண்ணையும்‌ பெற்று இன்புற்றமையான்‌ அறியப்படும்‌. 

இவ்வாறு இவ்விருவரையும்‌ சைவ சமயத்தின்‌ இரு 
கண்களெனக்‌ கூறவே, “கண்ணிற்‌ சிறந்த உறுப்பில்லை *' 
(கரன்மணிச்கடிகை) என்றவாறு, இவர்‌ இருவருமே சைவ 
சமயத்திற்கு ஒப்புயர்வற்ற முதன்மை வாய்ந்த பேராசிரியா்‌ 
என்பது இனிது பெறப்பட்து, இங்கனம்‌ இவர்களையே 
இவ்வாறு சேக்கிழார்‌ அறுதியிட்டுக்‌ கூறியது, சைவ சமய: 
ஆசிரியர்‌ நால்வருள்‌ காலத்தாற்‌ பிற்பட்டவராயெ நம்பியா 
ரூரர்‌, “நல்லிசை ஞானசம்பர்தனும்‌ நாவினுக்கரசரும்‌ 
பாடிய ஈற்றமிழ்‌ மாலை - சொல்லிய வேசொல்லி எத்துகப்‌: 
பானை ?! (திருவலிவலம்‌) என, இவர்களது வாய்‌ மாழி' 
களே உலூற்கு உறுதி மொழிகளாக இறைவனால்‌ அளிக்‌ 
கப்பட்டன ? என்பதை உணர்த்து முகத்தான்‌, இவா 
களையே ஆசிரியர்களாக வரைந்துணர்த்தினமையான்‌: 
என்க, 

இவ்‌ வாசிரியர்கட்குப்பின்‌ இவர்களது திருவருட்‌ 
பெருமையை உலதஇிற்கு உணர்த்துவான்‌ போர்து, இவராக: 
ளது கெறியிலே நின்று; இவர்கள்‌ பெருமையோடு ஏனைய- 
அடியார்களது பெருமைகளையும்‌ உலூற்குணர்த்‌ தினமை: 
யான்‌, ஈம்பியாரூரர இவர்களோடு உடன்வைத்து எண்ணும்‌ 
ஆசிரியராக, “மூவர்‌ முதலிகள்‌ ' என்னும்‌ மரபு.உளதா 
யிற்று. பின்னர்த்‌ திருமுறைகள்‌ வகுக்கப்பட்ட காலத்து 
மூவர்க்கும்‌ முன்னோராய்‌, இறைவன்‌ தானே அருளாசிரிய - 
னாய்‌ எழுர்தருளி வந்து ஆட்கொள்ளப்‌ பெற்றுத்‌ இரு. 
வருட்‌ செல்வராய்த்‌ இகழ்ந்து, திருதொண்டர்களாகிய உழ - 
வர்கள்‌, வழிபாடென்னும்‌ வயலுள்‌ ஊன்‌ றிய அன்பென்‌ 
னும்‌ வித்து, வெயோகமாகிய விளைவுண்டாக : முளைத்துத்‌- 
தழைத்து வளர்கற்‌ பொருட்டுத்‌ திருவாசகம்‌ என்னும்‌ 
பெருமழையைப்‌ பொழிந்த திருவாசவூரடிகளும்‌ உடன்‌ ' 
கூட்டப்பட, சைவ சமய ஆசிரியர்‌ கரல்வர்‌ ஆயினர்‌... 
இருமுறைகளை வஞுத்தமைத்த பின்னர்ச்‌ செய்யவேண்டு ' 
வது ஒன்றின்மையின்‌, சைவ சமயத்திற்கு கால்வர்க்குப்‌' 
பின்‌ ஆசிரியராக வைக்கப்படுவரரும்‌ இலராயினர்‌ என்க... 
நால்வர்‌ ஆசிரியரை வைத்தெண்‌ அம்‌ முறை இது வெண்‌ 
யது; அவர்தம்‌ இருமுறைகளை. வைத்துள்ள முறையாணே 


372 ்‌ சித்தாந்தம்‌ 


அறியப்படும்‌. இருவர்‌ ஆசிரியருள்‌ திருஞானசம்பர்தர்‌ 
முதல்வராயினமைக்குக்‌ காரணம இது வென்பதனை,; 
அதுருட்பெருகு தனிக்கடலும்‌ என மேலே காட்டிய இருப்‌ 
பாடலால்‌ உணரவைத்தார்‌ சேக்கிழார்‌ நாயனார்‌. இவை 
எல்லாவற்றையும்‌ ஈன்குணர்க்தே கொற்றவன்குடி உமா 
பதி சிவாசாரியார்‌. பூழியர்கோன்‌ வெப்பொழித்த "? 
என்னும்‌ பரடலுள்‌ கரல்வரை இம்முறையானே போற்றி 
செய்தார்‌. இதனானே, சால்வர்‌ ஆசிரியரைச்‌ சிலர்‌ தாம்‌ 
தாம்‌ வேண்டியவாறே வேறு வேறு.முறைப்பட வைத்தல்‌ 
பொருக்தாமையம்‌ அதிக. 

சால்வர்‌ ஆசிரியரை இம்முறையாற்‌ கூறுதல்‌, அவர்தம்‌ 
அரும்செயல்கள்‌ உலஇற்குப்‌ பயன்படு முறைமை பற்றி 
வன்றி, அவர்சம்‌ தகுதி வேறுபாடு பற்றியன்றுகலான்‌, 
அவர்களுக்குள்‌ ஏற்றத்‌ தாழ்வு கற்பித்தல்‌ குற்றமாத 
இுணர்‌கூ இயைச்‌ சார்த்த இரும்பு அத்தியேயாயவாறு 
போல, இறைவனைச்‌ சரர்க்து அவனேயாய்‌ கின்ற கிலைமை 
கில்‌ கரல்வரும்‌ ஒரு தன்மையரே யாயினும்‌, உலகிற்கு 
உணர்த்தும்‌ முறையால்‌ உணர்த்த வேண்டி இறைவன்‌ 
அவச்களை இங்கனம்‌ முறைப்பட மிற்றற்கு ஏற்றவாறு கிற 
மித்ததன்‌ நிப்‌ பிறிதில்லை என்க. 

இதுகசறுல்‌ கூறியவாற்றால்‌ தருஞானசம்பர்தமூர்த்தி 
கரயனஞாம்‌ இருராவுக்கரசு நரயனரும்‌ ஆயெ இருவருமே 
சைவ சமயத்திற்கு முதன்மை வாய்ந்த பேராசரியா்‌ 
அன்பதும்‌, அதனையே, *சைவகெறி தான்பெற்ற புண்ணி 
யக்கண்‌ இரண்டு? என்னும்‌ தொடர்‌ விளக்கி கிற்கின்ற.து 
என்பதும்‌ தெனிவாயின. (தரன்‌ பெற்ற!” என்பது, 
₹* தனக்கே உரியவாகப்‌ பெற்ற? என அப்‌ பேற்றின து 
அருமை விளக்கி கின்றது, * பெற்ற கண்‌ ? என இயை 
யம. “புண்ணியக்‌ கண்‌ என்றது, (புண்ணியத்தாற்‌ 
கிடைத்த சண்‌ " என்றவாறு, இவற்றானும்‌, அவ்வாசிரியர்‌ 
கன்‌ பெறலரும்‌ பெருமைப்‌ பேராசிரியர்‌ என்பது 
அளக்கும்‌. 

இன்ன அருமை பெருமைகள்‌ பலவும்‌ இவ்வாசிரியர்‌ 
களது நிருமுறைகளிற்றுமே உய்த்துணரக்‌ இடப்பவும்‌, 
அவற்றை கம்பியாரூரரும்‌, சம்பியாண்டார்‌ சம்பிகளும்‌, 


சைவநெறி தான்பெற்ற புண்ணியச்‌ கண்‌ இரண்டு 178: 


சேக்கிழார்‌ பெருமானும்‌ எடுத்தோதி மேலும்‌ மேலும்‌: 
விளக்கியிருப்பவும்‌, அவற்றிற்கெல்லாம்‌ செவிகொடா தற 
சைவ. சமயத்திற்கு இவரினும்‌ மேம்பட்ட ஆசிரியர்கள்‌ 
உளராகவும்‌, இவர்தம்‌ இருமுறைகளினும்‌ மேம்பட்ட 
நூல்கள்‌: உளவாகவும்‌ கருதி அலமருஞ்‌ சைவர்கள்‌ இருப்‌: 
பார்களாயின்‌, அவர்கள து நிலை மிக மிக இரங்கத்தக்கதே- 
யாம்‌. இருவர்‌ ஆசிரியர்க்கு முன்னர்ச்‌ சைவ சமயத்திற்கு. 
ஆசிரியர்‌ யாவராயினும்‌,; நூல்கள்‌ எவையாயினும்‌, அர்‌: 
நூல்கள்‌ இறைவனாற்‌ செய்யப்பட்டனவும்‌, செய்விக்கப்‌” 
பட்டனவுமாயினும்‌, £ உலகிற்கு ஊழிகள்‌ பல உளவாகும்‌ * 
என்னும்‌ முறைமையான்‌, இஞ்ஞான்றை ஊழிக்கு இவர்‌ 
இருவரையே முதன்மை ஆசிரியராகவும்‌, இவர்தம்‌ இரு. 
முறைகளையே முதன்மை நூலாகவும்‌ வைத்தருளினான்‌ 
இறைவன்‌ என்பது, மேற்காட்டிய சிறந்த உண்மை யுரை 
களான்‌ நன்கு. விளங்கும்‌. விளங்கவே, அர்நிலைக்கு 
மாறாக வேறு கூறின்‌, ௮ஃது இறைவன்‌ இருவுளக்‌ குறிப்‌ 
பிற்கு மாறாமாகலின்‌, அது வினைவழி நிகழுஞ்‌ செயலாய்‌ 
முடியு மென்க. 

இதனால்‌ முன்னை ஆசிரியர்களையும்‌, நூல்களையும்‌ இகழ 
வேண்டும்‌ என்பது பொருளன்று; மக்கட்கு உறுதி 
பயக்கும்‌ பொருள்கள்‌ யாவும்‌ இவர்தம்‌ திருமுறைகள்‌ 
லேயே உள்ளன ; இவற்றில்‌ இல்லாத பொருளில்லை என்‌ 
பதே பொருளாம்‌. இதனை, !( பன்மறைமோர்‌ செய்தோமலும்‌: 
பரமசிவா கமவிதியும்‌ - நன்மறையின்‌ விதிழழதும்‌ ஒழிவின்‌ றி 
நவின்றனையே?? என நம்பியாண்டார்‌ கம்பிகள்‌ தமது ' 
ஆளுடைய பிள்ளையார்‌ திருக்கலம்பகத்துள்‌ விளக்கிப்‌ 
போந்தார்‌. அன்றியும்‌ அவர்‌ ஆளுடைய பிள்ளையார்‌ தரு 
வந்தாதியில்‌, இவ்விருவரும்‌ '* கூடிய கூட்டத்தினால்‌ உள 
தாய்த்து இக்குவலயமே”? (பாட்டு-80) என்பதனால்‌, * இவ்‌ 
விருவரும்‌ ஒருங்கு தோன்‌ நியகனாலேயே உலகம்‌ உய்தி 
பெறுவதாயிற்று ? என்பதனை நயம்பட அருளிச்செய்தார்‌. 
அவ்வாறு இவ்விருவருங்‌ கூடிய கூட்டத்தை விளக்கு 
மிடத்தே மேற்காட்டிய உவமைகளை யெல்லாம்‌ சேக்கிழார்‌ 
காட்டியருளினார்‌. அவ்விளக்கத்திளை, மேற்காட்டிய செய்யு 
ளில்‌, ஆம்‌” என்‌ றதன்முன்‌ எஞ்சிகின்‌ ற, “கூடின? என்னும்‌ 
பயனிலையை வருவித்து அதனை ஏனைய உவமைகளோடும்‌: 


174 சித்தாந்தம்‌ 


கூட்டி; எல்லாவற்றையும்‌, “கூடி? என்றதனோடு முடித்துக்‌ 
கண்டுகொள்க. அதத்‌ ்‌ ட 

இவ்வாறு சைவ சமயம்‌ இவ்வரசிரியரையும்‌, இவர்தம்‌ 
இருமுறைகளையமே பற்றுக்கோடாகக்‌ கொண்டு கிற்றலின்‌ 
இவர்தம்‌ பெருமைகளையும்‌ இவர்தம்‌ திருமுறைப்‌ பெருமை 
களையும்‌ பலவிடத்தும்‌ பலவரற்றானும்‌ பரவச்‌ செய்வதனா 
லேயே சைவ சமயம்‌ தழைத்தோங்குவதாம்‌, அதனை 
விடுத்து, இவ்வாசிரியர்தம்‌ முதன்மையையும்‌, இவர்தம்‌ 
திருமுறைகளின்‌ முசன்மையையும்‌ விளங்க இட்டாது 
முறைத்து; இவரைப்‌ பீறர்வழிப்படுத்தியும்‌, இவர்தம்‌. இரு 
முறைகளைப்‌ பிறதால்களின்‌ வழிப்படுத்தியும்‌ அடக்கிப்‌ பின்‌ 
ணீிலையின்‌ நிற்கச்‌ செய்யின்‌, சைவ சமயம்‌ தழைத்தோங்கு 
தல்‌ என்பது எஞ்ஞான்றும்‌ இயலாத செயலேயாம்‌. 

ஒரு வட்டச்திற்கு அதன்‌ மையம்‌ அடிகிலையாகும்‌. 
அதுபோலச்‌ சைவத்திற்கு இவ்விரு பேராசிரியரே அடிநிலை 
யாவர்‌. மையத்தை விடுத்து எவ்வாறு வட்டம்‌ வரைதல்‌ 
இயலாதே அவ்வாறே இவ்வாசிரியரை விடுத்துச்‌ 
சைவத்தை கிலைகிறுத்துதல்‌ இயலாது, 

பிறபிற சமயங்கள்‌ இஞ்ஞான்று ஓக்கியும்‌, உலக 
சமயங்களாயும்‌ கிற்க, ஓங்கும்‌ பொருட்சமய முதற்‌ 
சைவ நெறி ஒருமையில்‌ கேட்பாரற்றுக்‌ கிடக்கக்‌ கார 
ணம்‌ என்னை என்பதனை காம்‌ கூர்த்து ரோக்குதல்‌ வேண்‌ 
டும்‌, சேரக்கன்‌, கிறமீற சமயத்தவர்கள்‌, அவற்றைச்‌ 
சொல்லியவர்‌ யாவரோ அவரையும்‌, அவர்தம்‌ வாய்மொழி 
களாம்‌ உற்ற ல்கள்‌ யாவையேச அச்‌ நூல்களையமே 
ப.த்றுக்கோடாகக்‌ கொண்டு அச்சமயங்களை மேற்கொண்டு 
வருகின்றனர்‌. சைவ சமயமக்ளேச சைவச்சைச்‌ சொல்லிய 
வா யரவரேர அவரையும்‌, அவர்‌ அருளிச்செய்த அல்கள்‌ 
எவையேச அவற்றையும்‌ பற்றது பிற ஆசிரியர்களையும்‌ 
அல்களையுமே பற்றித்‌ தம்‌ சமயத்தை மேற்கொள்ள நிலைக்‌ 
ன்றனர்‌ என்பது புலனுகும்‌. *கரல்வர்‌ ஆசிரியர்‌ தாழ்க்த 
மக்கட்குரிய அசிரியர்‌ எனவும்‌, *அ௮வர்தம்‌ திருமுறைகள்‌ 
அம்மக்கட்கேயரிய த்‌? எனவும்‌ கொள்ளும்‌ நிலை திப்‌ 
விலும்‌ சொல்லிலும்‌ செயலிலும்‌ கடைபெறுவதைச்‌ சைவ 
சமயிகளும்‌ “முறையானதே? என்‌ நிறாப்பராயின்‌, பிற ௪ம 

| வல்கள்‌ வளராது, சைவ சமயம்‌ எங்கனம்‌ வளரும்‌! 


சைவநெறி தான்பெற்ற புண்ணியக்‌ கண்‌ இரண்டு 175 


வ்வாசிரியாகட்கும்‌ ' இவர்தந்‌ திருமுறைகட்கும்‌ 
க்‌ இல்லக்களி புல்‌ ட்ட இல்ல கோயில்களி 
அம்‌ முதலிடம்‌ இல்லை. இவ்வாறாயின்‌ பிற இடங்களில்‌ 
இடம்‌ உண்டாதல்‌ எவ்வாறு ? இவர்தம்‌ திருகாட்களாய்‌ 
வரும்‌ ஈன்னாட்களைச்‌ சைவக்‌ குடும்பத்தினர்‌ தாமே அறி 
யார்‌; கோயில்களிலும்‌ சிலவிடத்தன்றிப்‌ பலவிடத்துக்‌ 
கொண்டாடப்படுதல்‌ இல்லை. கொண்டாடப்படும்‌ இடங்‌ 
களினும்‌ கொண்டாடும்‌ இடங்களிலும்‌ சிலரையன றிப்‌ 
பலரைக்‌ காணுதல்‌ அரிது. சைவ சமயம்‌ வளரவேண்டு 
மாயின்‌ இவர்தம்‌ இருநாட்கள்‌ காடெங்கணும்‌ பெருவிழா 
வாகக்‌ கொண்டாடப்படுதல்‌ வேண்டும்‌ ; அந்காட்களிலும்‌ 
பிறநாட்களிலும்‌ இவர்தம்‌ பெருமைகளையும்‌ இவர்தம்‌ திரு 
முறைப்‌ பெருமைகளையும்‌ பலரும்‌ அறியும்‌ வண்ணம்‌ பல 
வாற்றானும்‌ எடுத்துரைத்தல்‌ வேண்டும்‌. அவை எல்லா 
அற்றிற்கும்‌ முதன்மையாகச்‌ சைவ சமயத்திற்‌ பற்றுள்ள 
அனைவரும்‌ அன்றாட நிகழ்ச்சிகளிலும்‌, சிறப்பு கிகழ்ச்சிகளி 
லும்‌ இவர்தம்‌ திருமுறைகளையே கைக்கொண்டொழுகுதல்‌ 
வேண்டும்‌. 
இதனைச்‌ சென்னைச்‌ சைவ சித்தாந்த மகா சமாஜம்‌ 
ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்து 
திர்மானம்‌ நிறைவேற்றிச்‌ செயலிலும்‌ : இயன்றவரை 
செய்து வருகின்றது. எனினும்‌, மேற்சொல்லிய முறை 
களில்‌ இன்னும்‌ வேண்டும்‌ அளவிற்கு நிரம்பச்‌ செய்து, 
இவ்வாசிரியர்‌ தம்‌ பெருமைகளையும்‌ திருமுறைகளின்‌ 
பெருமைகளையும்‌ உலகம்‌ அறியச்‌ செய்யுமாயின்‌, 
பெருகலம்‌ பயப்பதாஞும்‌ ; அதற்குத்‌ இருவருள்‌ முன்‌ 
ணிற்பதாகுக. 


“! மதிவளர்‌ சடைமுடி மன்று ளாரைமுன்‌ 
அதிசெயு காயன்மார்‌ தூய சொன்மலர்ப்‌ 
பொதிநலன்‌ நகர்தரு புனிதர்‌ பேரவை 
விதிமுறை உலூனில்‌ விளங்கி வெல்கவே. 

இிருச்‌சிற்றம்பலம்‌ 


ர ணர்‌ 


சைவ சித்தாந்தக்‌ கல்லூரி அமைப்பு - 


சில சிந்தனைகள்‌ 


(My idea of a Saiva Siddhanta University}. 


(ராவ்சாகிப்‌ - நல்‌. முருகேச முதலியார்‌, பி.ஏ.) 


சமயக்‌ கல்வியைப்‌ பரப்ப வேண்டுமென்ற நோக்கத்‌: 
இல்‌ சைவ சித்தார்தக்‌ கல்லூரி ஒன்று அமைக்க வேண்டு 
மென்ற எண்ணம்‌ தற்போது கிலவுவது மிகப்‌ போத்றற்‌ 
பாலது. அத்தகைய கல்லூரியின்‌ அமைப்பைப்பற்றி' 
ஆராய எழுர்தது இக்‌ கட்டுரை. 

குறிக்கோள்கள்‌ ஒரு நாலுக்கு யாப்பு (சம்பந்தம்‌), 
பொருள்‌ (விஒயம்‌), கேட்போர்‌ (௮இகரரி), : பயன்‌ (பிர 
யோஜனம்‌) என்ற ஈரல்வகைக்‌ குறிக்கோள்கள்‌ எங்கனம்‌. 
உன்னனவேோ அ௮.துபோல்‌ ஒரு கல்லூரியின்‌ குறிக்கோள்‌ 
களைச்‌ சிந்தித்தல்‌ அவசியம்‌, எப்படி ஒரு நூலின்‌ பயன்‌ 
அதை ஆக்யோன்‌ தகுதியையும்‌ படிப்போர்‌ தகுதியையும்‌ 
பொறுத்த்தோ அதபோல்‌ ஒரு கல்லூரியின்‌ பயன்‌ பயிலு 
விக்கும்‌ ஆசிரியர்களையும்‌ பயிலும்‌ மாணவர்களையும்‌ 
பொறுத்ததாகும்‌. 

முதலாவதசாகப்‌ பயனை கோக்குமிடச்‌.த, இச்‌ கல்லூரி 


யில்‌ அளிக்கப்படும்‌ சைவ இத்தார்த ஞானம்‌ பல்கலைகளில்‌ : 


ஒன்னாக இருத்தல்‌ சசலுமச அல்லது பூரணமாகச்‌ சைவ 
சித்தாக்தமும்‌ அதைச்‌ சார்ந்த படிப்புகளுமாக இருத்தல்‌ 
தகுகியல்லவர என்பதை முடிவுகட்டவேண்டும்‌. பல்கலை 
களில்‌ ஒன்றாபிருந்தால்‌ போதம்‌ என்று கருதினால்‌, சைவ 
சித்தாச்தத்தைச் தற்போது உள்ள கல்லூரிகளில்‌ பி.ஏ. பாட 
இட்டக்களில்‌ ஒன்றாகப்‌ பெருவரரியாகச்சேர்க்கப்பட்டால்‌ 
போதும்‌. அதற்கென்று தணிக்‌ கல்லூரி தேவையிருக்காது. 
இரண்டொரு கல்லூரிகளில்‌ ஏற்கெனவே தீத்துவத்துறைத்‌ 
திட்டத்தில்‌ 'இத்தார்தம்‌? சேர்க்கப்பட்டுள்ளது, ஆனால்‌ 
இர்த ஏற்பாடு கல்ல பயை அளீப்பதாகத்‌ தெரியவில்லை, 
விழைப்புல்காகப்‌ படிக்கப்படும்‌ பாடத்‌ திட்டத்தில்‌ ஒரு 
சிற்த மட்டும்‌ த்தார்த அறிவை கல்குவோமானால்‌ அத 
கொண்ட குதிக்கோளை கிறைவேற்று.து. பிழைப்புக்குல்‌ 


சைவ சித்தாந்தக்‌ கல்லூரி அமைப்பு 177 


கூட அத பயன்‌ தருறதோ' என்று சந்தேடக்கவேண்டி 
யிருக்கிறது. ஏனெனில்‌ பி.ஏ. வகுப்பில்‌ படிக்கும்‌ இத்தாக்‌ 
தப்‌ படிப்பு சாதாரண ஆசிரியர்‌ தொழில்‌ படிப்புக்குக்கூட 
உதவுவது இல்லை. பள்ளி வகுப்புகளில்‌ வரலாறு, பூமி 
சாத்திரம்‌ முதலீயவைகள்போல்‌ தத்தவம்‌ கற்பிக்கப்படுவ 
தில்லை. எனவே, ' பல்கலைகளில்‌ ஒன்றாகச்‌ சித்தாந்தம்‌ 
படிக்கவோ அல்லது சாதாரணக்‌ கல்லூரிகளில்‌ தத்துவ 
ஆசிரியராகவோ, இப்போது இருக்கும்‌ எம்‌ஏ. வகுப்‌ 
பிலோ அல்லது பல்கலைக்‌ கழகத்தில்‌ தத்துவத்‌ துறையிலோ 
சேர்ந்து சித்தார்தத்தைச இறப்புப்‌ பாடமாகவே 
ஆராய்ச்சிப்‌ பாடமாகவோ பயிலலாம்‌. இர்த முறையில்‌ தற்‌ 
போது வசதிகள்‌ குறைவாயிரறுந்தா லும்‌; அதைப்‌ பெருக்க 
வழிகள்‌ தேடுவது ஆகாத காரியமல்ல. அவைகள்‌ சாதாரண 
மாகச்‌ செய்யக்கூடியவைகளே. ஆனால்‌ அவை ஒரு ,புது 
உணர்ச்சியையோ அல்லது இளர்ச்சியையோ உண்டாக்கு 
வது ஆகாது, சைவ சித்தாந்தத்தை வளர்ப்பதற்கு இது 
தலையாய வழியாகா து. ஒரு தணைவழி என்றே கருதவேண்‌ 
டும்‌. எனவே சித்தாந்தத்துக்கு ஒரு தணிக்கல்‌ லூரி தேவை 
யென்பது நன்கு புலனாகும்‌. முதல்‌ தேவை இது. மற்றவை 
தணைத்‌ தேவைகள்‌. ஒன்றைவிட்டு ஒன்றை மட்டும்‌ கைக்‌ 
கொள்வது பலன்தராது, எனவே இருவேறு வகைகளையும்‌ 
ஈண்டு ஆராய்வோம்‌. 


1 தனிக்‌ கல்லூரியின்‌ இலக்கணம்‌ 


(௨) ஆசிரியர்கள்‌ ; தணிக்கல்‌ லூரி சமயக்கல்‌ லூரியாகள்‌ 
தான்‌ திருத்தல்‌ கூடும்‌. இது தியலாஜிகல்‌ காலேஜ்‌ என்ற 
இனத்தில்‌ சேரும்‌. அத்தகைய கல்லூரி முதன்மையாக 
ஆசிரியர்களைத்‌ தயாரிக்கும்‌. சமயப்படிப்பு தக்க ஆ௫ிரியாக: 
வின்றித்‌ தர இயலாது, சாதாரண இறிஸ்தவ கல்லூரி 
களுக்கு ஆசிரியர்கள்‌ தயாரிப்பு தஇயலாஜிகல்‌ செமினரி 
களில்தான்‌ கடக்கிறது. அத்தகைய பாதிரிமார்களுடன்‌ 
ஊதியத்துக்குச்‌ சில ஆசிரியர்களையும்‌ சேர்க்கிருர்கள்‌, 
எனவே ஆசிரியர்கள்‌ தயாரிப்பின்றிச்‌ சித்தாந்தக்‌ கல்லூ 
சியை நல்ல முறையில்‌ துவக்க முடியா அ. அத்தகைய ஆசிரி 
யர்கள்‌ துறவிகளா யிருந்தால்‌ ஈலம்‌. அவர்கள்‌ சைவ மடம்‌ 
களில்‌ தயாரிக்கப்படவேண்டும்‌. ஈல்ல படிப்பும்‌ பண்பும்‌ 

12 


178 இத்தாக்தம்‌ 


வாய்ர்தவர்களுக்குச்‌ சன்னியாசம்‌ தந்து குறைந்தது ஐச்‌ 
தாண்டுகளுக்குச்‌ 'த்தாந்தப்‌ பயிந்திதந்து ஆசிரியர்‌ தொண்‌ 
டுக்கே அர்ப்பணம்‌ செய்யவேண்டும்‌. இவ்வகை ஆசிரி 
யர்கள்‌ புதுத்‌ தம்பிரான்மார்கள்‌ வர்க்கம்‌ என்று சொல்ல 
லாம்‌, இவர்களை இளமையிலேயே தேர்க்தெடுத் துத்‌ தக்க 
இத்தாக்‌இகளிடம்‌ (இல்லறத்தாராயினும்‌ சரி, தறவிகளா 
யினும்‌ சரி) சத்தாக்தப்‌ பயிற்சிக்கு மடங்களிலேயே வற்‌ 
பாடு செய்யவேண்டும்‌. (சோமன்‌ கத்தோலிக்‌ அசிரியப்‌ 
பரஇரிமார்கள்‌ மடங்களில்தான்‌ - மொனாஸ்டரிகளில்‌ - தயா 
ரிக்கப்‌ படுறொர்கள்‌). இத்தகைய சித்தாந்த ஆசிரியர்‌க 
னாகப்‌ போகும்‌ இளம்‌ துறவிகள்‌ £ தக்கை பெற்றுச்‌ 
இவாகமங்களை யோதி, அதன்‌ பின்னர்‌ சரியாபாத முதலிய 
வற்றை ஆசசயு நூல்களை முறையே கேட்டு, அ௮வ்வாறொழுக), 
மனத்‌ தூயராய்‌, சித்தியா சித்திய வுணர்வு தோன்றிப்‌ பிற 
விக்‌ கஞ்சி, வீடுபேற்றின்‌ அவா மிக்குடையராய்‌" சிவஞான 
போதம்‌ முதலான இத்தாத்த சாத்திரங்களை முறையேக ற்று, 
கேட்டுத்‌ தெனிவபெறுதல்‌ வேண்டும்‌. இது மாபாடிய 
கர்த்தா சவஞானமுனிவர்‌ குறிப்பிட்டுள்ள விதி. இவ்விதம்‌ 
ஐந்தாண்டுகள்‌ பயிற்சி பெற்றவுடன்‌ தனி சித்தாந்தக்‌ கல்‌ 
இரரிகளுக்கு இவர்களை ஆசிரியர்களாக அமைக்கவேண்டும்‌. 
இவர்களில்‌ சிலர்‌ மடங்களிலேயே இருச்துகொண்டு புதி 
சாகச்சேகும்‌ இளர்துறவிகளுக்குச்‌ சித்தாந்தம்‌ பயிலுவிக்க 
வேண்டும்‌. இந்த இனர்‌ துறவிகள்‌ எதிர்காலச்‌ சித்தார்த 
அசிரியர்களரவார்கள்‌. (உடனடியாகக்‌ கல்லூரியைத்‌ 
அவக்குவதற்குக்‌ இடைக்கக்கூடிய அறிஞர்களைக்கொண்டு 
துவக்கலாம்‌. ஆனால்‌ தொடர்ச்சியாக நல்ல முறையில்‌ 
கடத்த மேற்குறிப்பிட்ட திட்டம்‌ இன்றியமையா ததாகும்‌.) 

(ம) மாணவர்கள்‌ :_ இத்தகைய தனிக்‌ கல்லூரியில்‌ பயி 
றும்‌ மாணவர்களை இரு பிரிவுகளாகப்‌ பிரிக்கலாம்‌ :-- 
(1) இவர்கள்‌ சிலர்‌ எ$ர்காலச்‌ சித்தார்த ஆசிரியர்களாக 
வேண்டும்‌. (2) இவர்களில்‌ பலர்‌ சைவ சித்தாந்தத்தைப்‌ பிர 
சாரம்‌ செய்வதற்கு வேண்டிய பணிகளை மேற்கொள்வதல்‌ 
லசமல்‌, ஆராய்ச்‌, அல்வெளிபிடுதல்‌, அச்சக வேலைபார்த்‌ 
தல்‌, இரவுப்‌ பன்னி, வெள்ள கிவாரணம்‌ முதலீய சமூக 
கலப்பணிகள்‌ முதலியன செய்தல்வேண்டும்‌, (முன்‌ ஆச்சி 
மத்தில்‌ சிலர்‌ வைத்தீயப்படிப்புப்பெற்றிருர்தால்‌, ஆஸ்பத்திரி 


சு 


3 


சைவ சித்தாந்தக்‌ கல்லூரி அமைப்பு 179 


முதலிய வேலைகளுக்கு உபயோகப்படுத்திக்கொள்ளலாம்‌.) 
ஓரியண்டல்‌ காலேஜ்‌ முதலிய கல்வி நிலையங்களில்‌ தற்‌ 
போது கல்விபெறும்‌ லெ மாணவர்கள்‌ இத்தகைய இளம்‌ 
அறவிகளாகிச்‌ சித்தாந்த ஆரிரியர்களாகப்‌ பணிபுரிய முன்‌ 
வரவேண்டும்‌. இவர்களைப்‌ பொறுத்தமட்டில்‌ சடங்குகளைக்‌ 
குறைத்துச்‌ சித்தாந்தப்‌ படிப்பையும்‌ ஒழுக்கத்தையும்‌ அதிக 
மாக வற்புறுத்தல்‌ வேண்டும்‌, (ஸ்ரீ ராமகிருஷ்ணமட வித்தி 
பாலங்களில்‌ நூற்றுக்கணக்கான பேர்கள்‌ கல்வி ஈலம்‌ 
பெற்றாலும்‌ தமிழர்களில்‌ ஒரு சிலர்கூட சன்னியாசம்‌ 
பெற்று மடத்துக்குப்பணிசெய்ய முன்வருவதில்லை யென்‌ 
அம்‌, வெளியார்களே- பெரும்பாலும்‌ வங்க சகோதரர்‌ 
களே--.துறவுபூண்டு மடத்தின்‌ பணிகளை நடத்துகிறார்கள்‌ 
என்றும்‌ கேள்விப்படுகிறோ 6. இம்மாதிரி குறை சைவமடங்‌ 
களில்‌ பயிலும்‌ மாணவர்களிடத்திலும்‌ அதிகமாக உள்ளது. 
இதைச்‌ தீர்த்தல்‌ நலமாகும்‌). இம்‌ மாணவர்களில்‌ இலர்‌: 
(noviates)srதாரண கல்லூரிகளில்‌ எம்‌.ஏ. முதலிய வகுப்பு 
களில்‌ சேர்ந்து உயர்தரக்‌ கல்வியையும்‌ பெறலாம்‌. பெரும்‌ 
பாலோர்‌ சித்தாந்குக்‌ கல்லூரிக்கும்‌, மடத்தைச்‌ சேர்ந்த 
பல்வேறு பணிகளுக்குமே பயனாகவேண்டும்‌. காளடைவில்‌ 
இவர்களில்‌ சிலர்‌ பிற நாடுகளுக்குப்‌ போய்ச்‌ இத்தாந்த 
நிலையங்களை (Siddhanta centres) ஏற்படுத்தலாம்‌. 

எல்லோருமே துறவிகளாக இயலாததாலும்‌, அது 
தேவையில்லாமையினாலும்‌, துறவிகளாகாத எஞ்சியவர்கள்‌ 
சத்த சைவ சித்தார்திகளாக இல்லறத்திலிருர்‌ துகொண்டு 
சித்தாந்தத்தை வாழ்க்கை முறையானும்‌, போதக முறை 
யானும்‌ விளக்கவேண்டும்‌. சித்தாந்தக்‌ கல்லூரி ஒரு சுடர்‌ 
விளக்கு. அதிலிருந்து பல விளக்குகள்‌ ஒளிபெற வேண்டும்‌. 

இத்தகைய தனிக்‌ கல்லூரி வைதிக சைவ சித்தாந்தத்‌ 
அக்குத்‌ தாயகமாக இருக்கும்‌. 

11 பிற கல்லூரிகள்‌ 


இச்‌ கட்டுரைரி ன்‌ துவக்கத்தில்‌ கண்டுள்ளபடி, சைவ 
சித்தார்தத்தை பியூசி, பி.ஏ, எம்‌.ஏ, பாட திட்டங்களில்‌ 
சேர்க்க நடவடிக்கை எடுத்தால்‌ பலரும்‌ சைவ சித்தார்‌ 
தீதிகைப்‌ பமில வாய்ப்புக்‌ கிடைக்கும்‌. பல்கலைக்‌ கழகங்‌ 
களில்‌ எம்லிட்‌,, பி.எச்‌.டி, டி.லிட்‌., பட்டங்களுக்குச்‌ சைவ 


180 இத்தார்தம்‌ 


இத்தாக்த ஆராய்ச்சி எடுத்தக்‌ கொள்வதற்கு மாணவர்‌" 


களுக்குப்‌ பண உதவிசெய்ய ஏற்பாடுகள்‌ செய்யலாம்‌. 


பல்கலைக்‌ கழகங்களில்‌ சைவ சித்தாந்தச்‌ இறப்புச்‌ சொற்‌ 
பொழிவுகள்‌ செய்யவும்‌ பணம்‌ ஒதுக்கி வைக்கலாம்‌. 
வெளிகாட்டுப்‌ பல்கலைக்‌ கழகங்களுக்கு ஈம்‌ செலவிலேயே: 
இத்தார்த ஆசிரியர்களைக்‌ குறித்த கரலத்துக்கு உதவலாம்‌. 
(அமெரிக்காவிலுள்ள) இகோ பல்கலைக்‌ கழகத்துக்கு. 
ஒரு சித்தாம்தப்‌ பேராசிரியர்‌ தேவையிருக்ததென்றும்‌, ஒரு 
வசை சம்மால்‌ அனுப்பக்‌ கூடவில்லையென்றும்‌ இலங்கை. 
உயர்திரு. கடேச பின்னை கூறக்‌ கேட்டுள்ளோம்‌). பிற: 
கல்லூரிகலில்‌ சைவ சித்தாந்தப்‌ பயிற்சி ஏற்படுவதின்‌ 
முக்கிய பயன்‌ பிற தத்தவங்களுடன்‌ படித்துத்‌ தாரதம்மி' 
யங்களை எடுத்துக்காட்ட வாய்ப்பைத்‌ தரக்‌ கூடியதாகும்‌. 
இவ்விதம்‌ ஒத்துப்பரர்க்கும்‌ முறையில்தான்‌ சித்தாந்தத்தின்‌ 
இறப்பு ஈம்மவர்களுக்கும்‌ அந்கியர்களுக்கும்‌ ஈன்கு புலப்‌: 
படும்‌. 


10 பாட திட்டம்‌ 


இதைப்பற்றி விரிவாக எழுதப்புகின்‌ ஒரு பெரிய: 
கட்டுரையாய்விடும்‌. ஒரு குறுகிய வரைவுத்‌ திட்டம்‌ 
மட்டும்‌ ஈண்டுக்‌ குறிக்கப்படும்‌. இது டாக்டர்‌ வி, ஏ. தேவ: 
சேபைத, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தத்துவத்துறைத்‌ 
துணைப்‌ பேராசிரியர்‌ அவர்களுடன்‌ சில மாதங்களுக்கு 
முன்‌ சேர்ந்து ஒர்‌்தித்தபோது உருவானது. (ஆலை. 
இக்‌ கட்டுரையில்‌ வெளியிட்டுள்ள கருத்துக்களுக்கு 
அவர்‌ உத்தரவாதம்‌ இல்ல. எழுதுபவரையே சாரும்‌.) 
ஒரு ஆலோசனைக்குழு ஏற்படுத்தக்‌ கூட்டுவன குறைப்பன 
செய்து பூர்த்திசெய்து கொள்ளலாம்‌. முக்கிய குறிக்‌ 
கோள்‌ என்னவெனின்‌ சி சைவ இத்தாந்தக்‌ கல்லூரியில்‌. 
ஆசிரியர்களும்‌ மாணவர்களும்‌ சைவ9ித்தாந்தத்தைத்‌ தக்க 
முறையில்‌ ஆழ்ந்து படிக்கவேண்டும்‌. அதுமட்டு மன்றி 
கம்‌ காட்டு பிரதர்சனங்களைப்‌ பற்றியும்‌, மேட்டுத்‌ தத்து 
வங்களைப்‌ பற்றியும்‌ (கம்பரரடிவ்‌ பிலாசபீ) போதுமான 
அறிவைப்‌ பெறல்வேண்டும்‌, இன்னும்‌ சைவ இத்தாந்தத்‌: 
த சிறப்பாக அமைக்‌நருக்காம்‌ சைவச்‌ திருமுறைகள்‌, 

ய புசாணம்‌, தருவீனையாடற்‌ புராணம்‌, கந்தபுராணம்‌. 


(rd 


சைவ இத்தாந்தக்‌ கல்லூரி அமைப்பு 181 


முதலியவற்றை நன்கு கற்கவேண்டும்‌, இடைக்சக்கூடிய 
ஆகமங்களையும்‌, கோயில்‌, மடம்‌ வெபூசை முதலிய வழி 
பாட்டு முறைகளையும்‌ நன்கு அறியவேண்டும்‌. அளவை, 
மனேதத்தவம்‌; சாத்திர வரலாறு இவைகள்‌ முக்கியமாக 
இடம்பெறல்வேண்டும்‌. (சர்‌, ராதாகிருஷ்ணன்‌ சமயக்கல்வி 
யாதாஸ்தில்‌ சமயக்கல்வி சமயப்‌ பெரியார்களின்‌ வாழ்க்கை 
வரலாறுகளை ௮.றிவதிலிருக்து தொடங்கவேண்டுமென்பதை 
சர்‌. ரிச்சர்ட்‌ லிவிங்க்ஸ்டன்‌ என்ற மேல்காட்டு அறிஞர்‌ 
யாராட்டியுள்ளதாகத்‌ தெரிகிறது. எனவே,பெரியபுராணம்‌ 
ஆரம்பப்‌ படிப்புத்‌ திட்டத்தில்‌ பெரிய இடம்பெறல்‌ வேண்‌ 
டும்‌). சித்தார்த சாத்திரங்களை முழுதும்‌ படி.த்தல்வேண்‌ 
டும்‌. ஸ்ரீகண்ட பாடியம்‌ முதலியவைகளைப்‌ படி.த்தறிவதற்‌ 
கப்‌ போதுமான வடமொழிப்‌ பயிற்சியையும்‌ தொடர்ந்து 
அளித்தல்‌ வேண்டும்‌. பிற்காலத்தில்‌ மாணவர்கள்‌ இந்த 
வடமொழிப்‌ பயிற்சியைத்‌ தாமாக விருத்தி செய்து 
கொள்ளலாம்‌. சிவஞான போத மாபாடியம்‌, சித்தியார்‌ 
அறுவர்‌ உரைகள்‌ முதலிய வியாக்யொன நூல்களை ஈன்கு 
அயிலல்வேண்டும்‌. திருக்குறளும்‌ படித்தல்‌ வேண்டும்‌. 

தனிக்கல்லூரி மூன்றாண்டுப்‌ படிப்புத்‌ திட்டத்துக்குப்‌ 
பின்வரும்‌ பாட அமைப்பு பொருந்தும்‌ :-- ்‌ 

முதல்‌ ஆண்டு :--சிவப்பிரகரசம்‌, திருமுறைகள்‌, திருக்‌ 
(கூறள்‌, அளவை, நம்நாட்டு மேல்நாட்டுத்‌ தத்துவங்கள்‌. 
மற்ற தத்துவப்‌ பாடங்கள்‌ தற்போது சென்னைப்‌ பல்கலைக்‌ 
கழக B A. மேஜர்‌ தத்துவத்துறைப்பாட திட்டத்தை ஏறக்‌ 
(குறையப்‌ பூராவும்‌ அமைத்துக்‌ கொள்ளலாம்‌. (இவைகளைப்‌ 
பல்கலைக்‌ கழகக்‌ காலண்டரில்‌ கண்டு கொள்க). 

இரண்டாம்‌ ஆண்டு : சிவஞானபோதம்‌, மற்ற சித்தாந்த 

சாத்திரங்கள்‌, மாபாடியம்‌, திருமந்திரம்‌, ஆகமங்கள்‌. மற்ற 
தத்துவப்‌ பாடங்கள்‌ B.A. மைனர்‌ பாடதிட்டங்களை ஏறக்‌ 
(குறையப்‌ பூராவும்‌ அமைத்துக்கொள்ளலாம்‌. (விவரங்களைப்‌ 
பல்கலைக்கழகக்‌ காலண்டரில்‌ கண்டு கொள்க). 

மூன்றாம்‌ ஆண்டு : வெஞான சித்தியார்‌ சுபக்கம்‌, பர 
பக்கம்‌, அறுவர்‌ உரைகள்‌, சைவ உபநிடதங்கள்‌ (ஸ்வேதாஸ்‌ 
அதரம்‌), பிரம்ம சூத்திரங்கள்‌. தற்போது M.A. பாட திட்‌ 
த்தில்‌ சைவ இத்தரந்தச்‌ சிறப்புப்‌ பகுதிக்கு விதித்துள்ள 


182 இத்தாந்தம்‌ 


மற்றைய பாடங்களை ஏறக்குறையப்‌ பூராவும்‌ அமைத்தல்‌ 
கொள்ளலாம்‌. (விவரங்கள்‌ அறுபந்தத்தில்‌ காட்டியுள்ள). 
IV, பட்டங்கள்‌ 

(௨) தணிக்‌ கல்லூரி மாணவர்களுக்கும்‌ அசிரியர்‌ 
களுக்கும்‌: (1) சித்தாந்த; (2) சித்தார்த ஆசிரியர்‌ ; 
(8) சித்தாந்தப்‌ பேராசிரியர்‌ போன்ற பட்டங்கள்‌ தரலாம்‌. 
இவைகளைப்‌ பல்கலைக்‌ கழகங்கள்‌ ஏற்றுக்‌ கொண்டால்‌ 
கலம்‌. இல்லை யென்றால்‌ குறைவசொன்றுமில்லை, முதலில்‌ 
சில ஆண்டுகளுக்கு இக்தத்‌ தணிக்‌ கல்லூரி பல்கலைக்‌. 
கழகங்களில்‌ இணைக்கப்படவேண்டு மென்ற அவசியம்‌ 
இல்லை. (இந்தப்‌ பயிற்சிகளும்‌ பட்டங்களும்‌ பிழைப்‌' 
புக்காக அமைக்கப்பட்டவை அல்ல). இதைப்பற்றிப்‌ பின்‌ 
ஓல்‌ யோசிக்கலாம்‌, ஆரம்பத்தில்‌ கட்டுப்பாடுகள்‌ அதிக. 
மிருக்தரல்‌ தட்டம்‌ உயிரப்பும்‌, பொலிவும்‌ பெறாது. 

(b) ற கல்லூரிகளில்‌_ வழக்கம்போல்‌ எம்‌. 
எம்‌.ஸிம்‌., பி.எச்‌.டி. டிவிட்‌, முதலிய பட்டங்களைச்‌ சைவ 
சித்தார்சத்தல்‌ சிறப்பாகப்‌ பெறலாம்‌. இத பால்‌ மருந்தும்‌ 
உணவுமாவதுபோல்‌, சமய வாழ்வுக்கும்‌, பிழைப்புக்கும்‌ 
பலன்‌ தரும்‌. 


V. கல்லூரிக்‌ கட்டிடம்‌ முதலியன 


கல்லூரிக்குச்‌ தனிக்கட்டிடம்‌ இல்லாவிட்டாலும்‌, ஒரு 
புத்தகப்‌ பண்டாரம்‌ (லைப்பீரரி) தேவை, அதில்‌ சைவ இத்‌ 
தாக்‌. தத்சைப்‌ பற்றி எர்த மொழியிலிருந்தாலும்‌ அத்தனை 
அல்களும்‌ கிடைக்கவேண்டும்‌, மற்றைய தத்தவங்களைப்‌: 
பற்றிய சேர்ச்செடுக்கப்பட்ட நூல்களும்‌ இருக்கவேண்‌' 
டும்‌, பன்மொழி கற்ற சித்தாந்த அறிஞர்‌ பண்டாரத்‌. 
அக்குல்‌ காப்பாளராக இருக்கவேண்டும்‌. அவர்‌ கல்லூரி 
முதல்வருக்கு அடுத்த படியாக மாணவர்களுக்கு உதவி 
புரியவேண்டும்‌. 

தடவ: மேற்‌ குறித்த திட்டம்‌ ஜர்‌ உருவக்‌ ப்பூ 
(அவுட்லைன்‌ அல்லது கிளுபிரின்ட்‌) என்ற கலம்‌ தப 
வசையப்பட்டிருக்கறத. ஆனால்‌ முக்கிய அம்சங்களை 
ஞாபகப்படுததூற.த. அவைகளை , ஒரு சாராரும்‌ புறக்‌ 
கணிக்க இயலாது, ௮வை அடிப்படையானவை, பேரளவில்‌ 


od 


சைவ சித்தாந்தக்‌ கல்லூரி அமைப்பு 188 


கல்லூரி ஏற்படுத்தினால்‌ “பயன்தராது, வெற்றிகரமாகவும்‌ 
முடியாது. இக்கல்லூரி நல்லமுறையில்‌ தொழிற்‌ பட்டால்‌ 
அது சைவ சித்தாந்தச்‌ சிறப்பை எதிர்காலத்தில்‌ மங்காமல்‌ 
விளக்கும்‌ என்பதில்‌ ஐயமில்லை, நாளடை வில்‌ ௮து சைவதித்‌ 
காந்தப்‌ பல்கலைக்கழகமாகவும்‌ மாறிவிடும்‌. இதற்குச்‌ சைவர்‌ 
கள்‌ யாவரும்‌ கூடி உழைத்தல்‌. கடமையாகும்‌. - முக்கிய 
மாகச்‌ ல நல்ல சைவக்‌ குடும்பங்களில்‌ தேர்ந்தெடுத்த ஒரு 
மகனையாவது இத்தாந்த வாழ்வுக்கும்‌ உழைப்புக்கும்‌ மேற்‌ 
குறிப்பிட்டுள்ள முறையில்‌ ௮ர்ப்பணம்‌ செய்யவேண்டும்‌. 
பணம்‌ பதவிகள்‌ மற்றவர்கள்‌ தேடலாம்‌. ' ஒரு சிலராவது 
இந்தப்‌ புது வர்க்கத்‌ துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள; 
வேண்டும்‌. 

நமது முழுமுதற்‌ கடவுளாகிய சிவபிரானும்‌, அற்புத 
சமய, சந்தானகுரவர்களும்‌ உட ந்து இந்த நல்ல 
பணிக்கு வழி வகுக்கத்‌ தோன்றுத்துணையாக இருப்பார்க 
ளாக ! 
அனுபந்தம்‌ 

Syllabus for Saiva Siddhanta 
as an optional for the new M.A. Degree 


in Madras University 


I. History : 

A. Traces of ‘Saivism’ in the Rig Veda, the 
Yajur Veda and the Atharvana Veda. The ideas 
of Rudra-Pasupati and Stamba worship: 

B. 1. Development of Siddhantic thought or 
theism in— 

(a) The Upanishads, especially the Svetas- 
vatara. 

(bh) Formulation of the system as indicated in 
the Bhasya on the Brahma Sutras by Nilakanta 
Sivacarya. 

(௦) Kashmir Saivism—the development of the 
Pratyabhigna system. 

(ய்‌ Vira Saivism. 


384 இத்தாந்தம்‌ 


2, Ancient Tamil literature.— 

(a) Traces of Saivite thought in the Tholkap- 
piyam and Sangam literature. 

(bh) Devotional literature of the Samayacaryas 
and Nayanmars. 

(c) Philosophical literature of the Santana- 
caryas. 


டே Systematization of worship in the Agamas. 


I]. Theory of knowledge : 

Pramanas—Sense perception. Reasoning and 
Authority. Para and apara vidyas. Theories of 
Truth and Error. (Prama and Bhrama). 

317. Metaphysics! 

The three ultimate realities : Pati, Pasu and 
Pasa.  Satkaryavada. The idea of causation 
Criticism of other theories. Conception of God. 
Siva and Sakti. God as the efficient cause. 
Attributes of Siva and Sakti. 

(a) Nature of Pati—Criticism of Nirgunavada. 
Divine motherhood and the redenptive principle 
of Grace. Criticism of the doctrine of Avatara. 

(b) Nature of Pasu—Saiva Siddhanta psycho- 
logy-Plurality of souls-Characteristics of the Soul, 
its relation to God—Soul as sadasat—Classification 
of the Snul’s avasthas. 

(0) Nature of Pasa. The threefold character— 
anava, maya and karma—the thirty six tattvas and 
their relation to the soul. 

(d) Elements of realism and idealism in the 
Siddhanta. 


IV. Ethics and Religion : 


(a) The highest Purusartha: Mukti or. 


Redemptior. 


(rf 


சைவ சித்தாந்தக்‌ கல்லூரி அமைப்பு 185 


(b) Means of attaining salvation. (Carya, 
Kriya, Yoga, Gnana, Diksa). 

(௦) The meaning of moral andspiritual endea- 
wour—karma and.redemption. 

(d) The nature of Mukti—Atma darsana and 
Sivadarsana. Comparison® with the concept of 
mukti in other darsanas. 

‘Courses of Reading Suggested :— 

Sivagnana Bodham—with the Bhasya of 
Biveagnana Swamigal. 

Sivagnana Siddhiyar. 

Works of Umapathi Sivacarya. 

Gnanamritham and Siddhanta Saravali. 

Srikantha’s Bhasya on the Vedanta-Sutras with 
-Appaya Diksita’s Sivarkamani Dipika. 

Thevaram, Tiruvachagam, Tirumandiram. - 

Sivattava Vivekam. 

Kashmir €aivism. Abhinava Gupta’s works; 
also books on the subject written by Leidecker and 
Chatterjee. 

Woodroffe : Sakti and Sakta. 

Suryanarayana Sastri-—His article in the 
Cultural Heritage of India, Volume V. 

Paranjoti : Saiva Siddhanta. 

John Piet: A Logical Presentation of Saiva 
Siddhanta. ்‌ 

7. A. Devasenapathi—Saiva Siddhanta. 

C. Hayavadana Rao (Ed.) Srikara Bhasya. 

C. V. Narayana Iyer: Saivism in South India. 

Article in ‘A History of Philosophy °—Eastern 
and Western’ and the sections on ‘Saivism” in the 
Bharatiya Vidya Bhavan volumes. 


ப] உ.ரூ உட 
அப்பர்‌ தேவாரம்‌ 
(மா. ப. தியாகராஜன்‌, பி.ஏ.) 
சிந்திப்பார்‌ மனத்தான்‌ சிவன்‌ செஞ்சுடர்‌ 
அத்திவான்‌ நிறத்தான்‌ அணியார்‌ மதி 


முந்திச்‌ சூடிய முக்கண்ணி ஒனடி 
வத்திப்‌ பாரவர்‌ வானுல காள்வரே. 


இவன்‌ இன்ன தன்மையன்‌ என்றுணர்த்துமுகத்‌ 
சரன்‌ ௮மைந்தன்ள மேற்படி தேவாரம்‌ மனனத்திற்‌: 
கந்த பரடலாஞும்‌, ஏனெனில்‌ அப்பாடலின்‌ கருத்து சிக்த 
ல்‌ சிந்தனைக்‌ கேற்றபடியே மனத்தில்‌: 
எண்ணங்களெழும்‌. எண்ணங்களின்‌ எழுச்சி எத்தன்மை 
வதோ அத்தன்மைய சூழ்கிலைகளமையும்‌. சூழ்கிலைகளுக்கு. 
எற்றவாறே ௬௧ துக்கங்களமையும்‌. ஆறு போன்றது. 
மனம்‌. ஆற்றிலோடும்‌ நீர்‌ போன்றதே எண்ண எழுச்சி: 
கள்‌. ஆற்றின்‌ கரைகளை யொத்தது சூழ்கிலைகள்‌. ஆற்றில்‌: 
அய நீரோடிக்கொண்டிருக்குமே யானால்‌ அவ்வாறறின்‌ 
கரையில்‌ வாழ்பவர்களும்‌ நல்ல வளமும்‌ பண்புமுடையவர்‌ 
கனசவர்‌, தேவாரப்பாடல்கள்‌ அனைத்தும்‌ மனத்தூய்மை 
யைத்‌ தரவல்லனவேயாம்‌, அவைகள்‌ நமக்கெனச்‌ சேம 
கிதீயாகத்‌ ததனவாகும்‌. அப்படித்‌ தந்துதவிய நமது 
பரம சமயாசாரியர்கலை காம்‌ என்னென்று வழிபடு 
வோம்‌ ? “புகழுமா றென்றறியேன்‌ ” என்று தான்‌ கூற 
வேண்டும்‌. அவைகளை கல்ல முறையில்‌ கரம்‌ பயன்படுத்தி 
னால்‌ ௮துவே அவர்களுக்கு காம்‌ செய்த ஒரு பெரிய பரி 
சாகும்‌. இப்பாடலமைந்த பதிகத்தை எவ்வாறு பயன்‌: 
படுததலாமென்று பின்னர்‌ விளக்குவாம்‌. 
சிவன்‌ எனும்‌ சாமம்‌ முழுமுதற்‌ கடவுளாகிய சிவ: 
பெருமானையே குறிக்கும்‌, அப்பெயரின்‌ இறந்த பொருள்‌ 
கன்மை, இன்பம்‌ அனபு மங்களம்‌ எனப்படும்‌. எனவே 
கன்மையையே இந்தக்கும்‌ மனம்‌ சிவபெருமானிருக்கப்‌- 
யட்ட கோயிலாக அமையும்‌, 


“£ இவனெலும்‌ சாமம்‌ தனக்கேயுடைய செம்மேனி அம்மான்‌ 1? 
அப்பர்‌ தேவாரம்‌. 


ட இ 


அப்பர்‌ தேவாரம்‌ 187 


** பொய்‌ சேர்க்த சிந்தை புகாதரய்‌ போற்றி ??' 
போற்றித்‌ திருத்தாண்டகம்‌. 


** செக்கு நெக்கு நினைபவர்‌ செஞ்சுளே 
புக்கு நிற்கும்‌ பொன்னார்‌ சடைப்புண்ணியன்‌ 
பொக்க மிக்கவர்‌ பூவுநீரும்‌ கண்டு 
சக்கு நிற்பன்‌ அவர்‌ தம்மை சாணியே.'” 
அப்படிப்பட்ட சிவபெருமானை வணங்ூ வழிபடும்‌ 
சிலருக்கு அல்லல்‌ ஏற்படுவதுமுண்டு. அவ்வழிபாட்டினால்‌ 
அல்லலேற்படுகிறதென்று எண்ணுவது கூடாது. மனம்‌ 
அய்மையாதற்‌ பொருட்டு நிகழும்‌ சில இடர்ப்பாடுகள்‌ , 
இயல்பாக நேரக்கூடியனவேயாஞும்‌. பா௫ிபடிந்த நீர்‌ நிலை 
களைச்‌ சுத்தம்‌ செய்யும்போது துர்‌ நாற்றம்‌ அடிக்கு. 
மல்லவா ? அது சகிக்க முடியாதிருப்பினும்‌ அந்த இடம்‌. 
சுத்தமானபின்‌ நன்மையேற்படும்‌. அதேபோல்‌ சிவபெரு 
மானைப்‌ பாடிப்‌ பரவுதலால்‌ மனத்தூய்மை ஏற்படும்‌. சமயம்‌ 
திய எண்ணங்களின்‌ முனைப்பை நீக்கும்போது நம்முடைய 
சூழல்களும்‌ மாற்றப்படும்‌. அம்மாற்றம்‌ மமக்குத்‌ துன்பத்‌ 
தைப்‌ பயப்பது போன்றிருப்பினும்‌ ஈன்மைக்காகவே 
நிகழ்வதென உணர்தல்‌ வேண்டும்‌. 
எனவே, “செஞ்சுடர்‌? என்று சிவன்‌ போற்றப்படு 
கிறான்‌. செம்மையைச்‌ செய்யும்‌ சுடர்‌. செம்மையைச்‌ 
செய்து விளக்கத்தைக்‌ கொடுப்பது செஞ்சுடர்‌ அகும்‌ஃ- 
அர்திப்‌ போதில்‌ காணப்படும்‌ செஞ்சுடர்‌ சிவனது 
முன்பக்கத்தையும்‌, மாலைச்‌ சந்திப்போதில்‌ காணும்‌ வானத்‌ 
தின்‌ செந்நிறம்‌ தாழ்சடையின்‌ பொன்வண்ணத்தையும்‌ 
நினைப்பூட்டும்‌. இயற்கைக்‌ காட்கெளைக்‌ காண்பதை ஒரு 
குளிர்ச்சியாக எண்ணுவது இயல்பு. (கண்‌ குளிரக்‌ காணு: 
தல்‌? என்று கூறுவது போன்று அமையும்‌. 
காலையே போன்றிலங்கும்‌ மேனி கடும்பகவின்‌ 
வேலையே போன்றிலங்கும்‌ வெண்ணீறு மாலையின்‌ 
தாங்குருவே போலும்‌ சடைக்கற்றை மற்றவர்க்கு : 
வீல்ருனே போலும்‌ மிடறு அற்புதத்‌ திநவந்தாதி: 
மாலை யெழுக்த மதியே போற்றி 
காலை முளைத்த கதிரே போற்றி போற்றித்‌ தீநத்தாண்டகம்‌- 


3188 சித்தாந்தம்‌ 


அணியார்‌ மதி என்பது உயிர்களைக்‌ குறிக்கும்‌. போற்‌ 
_றத்தக்க உயிர்கள்‌ உய்யும்‌ பொருட்டு, அவற்றைச்‌ சரசிலே 
தாக்குகிறொன்‌. (தலையாலே தாங்குறொன்‌ என்று 
கூறும்‌ சொற்றொடர்‌ என்ன கருத்தை உணர்த்துகிறதோ 
அதேபோல்‌ மதியைச்‌ சிவன்‌ சடையில்‌ தாங்குகறான்‌ என்‌ 
பதும்‌ அமையும்‌. முர்திச்சூடிய முதல்வன்‌ என்றதனால்‌, 
உயிர்கள்‌ தனுகரணங்களைப்‌ பெறுவதற்கு முன்னரே சிவ 
பெருமானால்‌ தாங்கப்படுகன்றன என்று பெறப்படும்‌. 
.. என்று € அன்று கான்‌ உன்னடிமை யல்லவோ ?? 
என்று கூறுதல்‌ காண்க. 

விகாயகர்‌ உமாதேவி முதலியவர்களும்‌ முக்கண்‌ 
படைப்புடையவர்க ளெனினும்‌ முக்கண்ணினன்‌ என்பது 
சிவபெருமானுக்கே சிறப்புடைய பெயராகும்‌. முக்கண்‌ 
கன்‌ சூரியன்‌, சக்‌திரன்‌ அக்னி யென்று கூறுவர்‌. அவை 
அன்பு அறிவு ஆற்றலையும்‌ குறிக்கும்‌. சிறப்பு வகையில்‌ 
இச்சா, ஞான, கிரியை யய முச்சக்திகளையும்‌ குதிக்கும்‌. 
அவனுடைய திருவடிகளை வணங்குபவர்கள்‌ வானுல 
.கரள்வரே. 


ஆளுதல்‌ என்பதும்‌, அடிமை யென்பதும்‌ சிறந்த 
சொற்களாக எண்ணாமல்‌, ஆளுதல்‌ என்பது உரிமையைப்‌ 
பதித்தல்‌ என்றும்‌, அடிமை யென்பது உரிமையை இழத்த 
லென்றும்‌ பொருள்‌ கொள்ளுதல்‌ வழக்கில்‌ வந்து விட்டது. 
ஆஜூதல்‌ என்பது பேனாதல்‌ என்ற பொருளிலும்‌, அடிமை 
“யென்பது தம்முடைய ௬கதுக்கங்களைப்‌ பாதுகாக்கும்‌ 
பொறுப்பைப்‌ பிறரிடத்தில்‌ அற்பணித்தல்‌ என்ற பொருளி 
௮ம்‌ கொள்வது, இறைவனுக்‌ கடிமையாதலைக்‌ குறிப்பிடும்‌, 
இறைவன்‌ ஆண்டான்‌, ஈரம்‌ அடிமை என்று பாவித்தலை 
கல்ல பொருளில்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌. வானுலகம்‌ என்‌ 
“யது வெபதத்தைக்‌ குதிக்கும்‌. 


இப்பாடலின்‌ முதலடியில்‌ சி ஆரம்பமாகிறது. நான்கா 
மடியின்‌ ஆரம்பமும்‌ வ என உள்ளது. இடை யிரண்டு அடி 
களின்‌ முதலெழுத்துக்கள்‌ ௮, ௨, ம்‌ எனப்‌ பிரணவத்தை 
உணர்த்துகின்றன. எனவே ஐர்தெழுத்தில்‌ பிரணவம்‌ 
அடுக்கமெனக்‌ காட்டப்படுதிறது. முதல்‌ வரியின்‌ மூன்றாம்‌ 
அரின்கண்‌ சிவன்‌ என்னும்‌ சொல்லே அமைக்‌ துள்ள த... 


சில தடைகளும்‌ விடைகளும்‌ 189 


மற்று இப்பதிகம்‌ 31 பாடல்களையுடையதாதலானும்‌ 
அகர வரிசையில்‌ பாடப்பட்டிருத்தலானும்‌ ஒல்வொரு 
மாதமும்‌, முதல்காள்‌ 4 ௮ண்டமார்‌ ? எனத்‌ தொடங்கும்‌ 
முதற்‌ பாடல்‌; இரண்டாம்நாள்‌ அதற்கடுத்த பாடலாக 91. 
நாட்களும்‌ முறையே ஓதிவரின்‌, இன்ன பாடல்‌ ஓதும்‌ காள்‌ 
இன்ன தேதி யென்று தெரிர்தவிடும்‌. அன்று ஒரு சுப: 
காரியம்‌ துவங்கவேண்டு மெனினும்‌, சொற்பொழிவாற்ற- 
வேண்டு மெனினும்‌ அன்றைய பாடலைச்‌ சொல்லித்‌ துவக்க. 
லாம்‌. இவ்வாறு இப்பதிகத்தை அன்றாட வாழ்க்கையி” 
லமைத்துப்‌ பயன்‌ படுத்திக்‌ கொள்ளலாம்‌. மேலும்‌, :( இந்‌: 
திப்பார்‌” எனத்‌ தொடங்கும்‌ இருப்பாட்டைக்‌ காப்புத்‌ 
திருப்பாட்டாக முதலில்‌ ஒதிக்கொள்ள வேண்டும்‌. விழ... 
வதுமே வெண்ணீறு மெய்பயிற்பூசி இக்காப்புச்‌ செய்யுளைப்‌ 
பாடி அன்றைய பாடலை ஓதி யெழுவது நல்ல சைவ 
ஒழுக்க மாகும்‌. 


சில தடைகளும்‌ விடைகளும்‌ 
(மூரு. பழ. இரத்தினம்‌ செட்டியார்‌) 

இறை, உயிர்‌, தளை ஆதிய முப்பொருட்களும்‌ ௮க.இ 
நித்தியமாக உண்டு என்னும்‌ சைவ இத்தாந்தக்‌ கொள்கை- 
பற்றி அறிஞர்கள்‌ எழுப்பும்‌ சில நுணுக்கமான தடை 
களுக்கு ஈண்டு விடைகள்‌ கூறுகின்றோம்‌: 

தடை (1) இறைவனைப்‌ போலவே ஆன்மாக்களும்‌: 
பர்சங்களும்‌ அகராதி நித்தியமாக உண்டு எனக்‌ கொள்வத.. 
இறைவனின்‌ தனித்‌ தன்மைக்கு இழுக்காகாதா 7 

விடை :--ஆன்மாக்களும்‌ பாசங்களும்‌ அசாதி நித்திய 
மாக இருப்பினும்‌ அவை இறைவனுக்கு மேலாகவோ எத 
சாகவே, ஓடபாகவோ இருந்தால்‌ அவனின்‌ தனித்‌ தன்‌ 
மைக்கு இழுக்குகேரும்‌ எனக்‌ கூறலாம்‌. இறைவனுடைய 
பூரண வியாபகத்தில்‌ ஆன்மாக்கள்‌ வியாப்பியமாயும்,. 
பாசங்கள்‌ வியாத்தியாயும்‌ அடங்கி நிற்றலால்‌ அவை அவ்‌ 
ணுக்கு மேற்பட்டவை அல்ல; அவற்றின்‌ அமாதி இருப்‌ 
பால்‌ இறைவனுக்கே உரிய தனித்தன்மை இலக்கணங்க: 
ளாயே பூரண வியாபக முடைமை, முற்றறிவுடைமை, 
எல்லையில்‌ கருணேயுடைமை வரம்பிலா ஆற்றலுடைமை, 


300 இத்தார்தம்‌ 


தன்வயமுடைமை, வரம்பி லின்பமுடைமை முதலியவை 
ஒரு சிறிதும்‌ பாதிக்கப்படவில்லை. எனவே அவை அவ 
னுக்கு எதிரானவையும்‌ அல்ல; இருப்பைத்‌ தவிர இறை 
அனுக்குசிய சிறப்புத்‌ தகு.திகளில்‌ வேறொன்றும்‌ அவை 
களுக்கு இல்லாமையால்‌ அவை அவனுக்கு ஒப்பானவை 
யும்‌ அல்ல, ஆகவே அவை அராதீியே இருப்பதால்‌ இறை 
வனின்‌ தணித்தன்மைக்கு எவ்வித இழுக்குமில்லை என்க. 

உயிர்களும்‌ பாசங்களும்‌ ௮கர்தயே உள்ளனவாயி 
ணும்‌, அவை இருத்தற்கும்‌ இயங்குதற்கும்‌ இறைவனையே 
ஆதாரமாகக்‌ கொண்டுள்ளன. பரம கருணாநிதியா 
இறைவனின்‌ அருள்வெளிப்‌ பரப்பினுள்‌ கல்ல பொருள்‌, 
கெட்டபொருள்‌, அறிவுடைப்பொருள்‌, அதிவற்றபொருள்‌ 
என்னும்‌ பேதங்களின்றி எல்லாப்‌ பொருட்கும்‌ இருப்பும்‌ 
இயக்கமும்‌ உண்டெனக்கொள்வது அவனின்‌ தனித்தன்‌ 
மையை இன்னும்‌ சிறப்புற எடுத்துக்காட்டுமே அன்றி 
இரு சிறிதம்‌ குறைத்துக்‌ காட்டாத. 

இப்பொருட்கள்‌ அகராதி நித்தியமாக உண்டெனக்‌ 
கொள்ளாமல்‌, இறைவனைத்‌ தவிர வேறு பொருட்களே 
இல்லை என்றே, அல்லது இறைவனே லீலை காரணமாக 
இப்‌ பொருட்களாகத்‌ தோன்‌ றுகிறோன்‌ என்றோ; அல்லது 
இறைவனே இவற்றை உண்டாக்கினான்‌ என்றே கொள்‌ 
வது இறைவனின்‌ சனித்சன்‌ மையைப்‌ பாதிப்பசாகும்‌ என்‌ 
பதையும்‌ கரம்‌ உணரவேண்டும்‌. இறைவனைத்‌ தவிர வேறு 
பொருட்களே இல்ல என்றால்‌; உயிர்களும்‌, உலகமும்‌ 
காணப்படுகற்கு ஒரு காரணம்வேண்டும்‌. இவை “(பொய்த்‌ 
தோற்றம்‌ ” என்றே, கற்பிதம்‌ 7? என்றே சொன்னால்‌ 
இர்தப்‌ “' பொய்த்தோற்றமும்‌ !' “ கற்பிதமும்‌ வேறு 
பொருட்களில்லாமையால்‌ இறைவனுக்கே ஏற்படுவதாகக்‌ 
கூறியாக வேண்டும்‌. இதல்‌ இறைவன்‌ அறியாமை 
உடையவன்‌ என்றூ, அவனின்‌ தனித்தன்மை இலக்கண 
லாகிய, '' மு.ற்றறிவுடைமை ??க்குல்‌ கேடு சேரும்‌. இறை 
வனே வீலை காரணமாக இங்கனம்‌ தோன்றுகிருன்‌ என்‌ 
முல்‌ அவனுக்கு இயல்பில்‌ உள்ள தீணித்தன்மை இலக்‌ 
கணமாகிய, வரம்பிலா இன்பமுடைமை”? பாதிக்கப்படும்‌. 
இணி இறைவனே இவற்றை உண்டாக்கனுன்‌ என்றால்‌ 
ஒரு தேவையும்‌ அ.ற்தவஞுயெ அவன்‌ ஏன்‌ இவற்றை உண்‌ 


x 


சில தடைகளும்‌ விடைகளும்‌ 39% 


உாரக்கவேண்டும்‌ ? என்னும்‌ கேள்வி எழுவதோடு, ஆண்‌ 
மாக்கள்‌ படும்‌ அன்பங்களுக்‌ கெல்லாம்‌ அவனே காரணன்‌ 
என்றாகி, அவனுக்கு மிகச்‌ சிறப்பாக எடுத்துக்‌ கூறப்படும்‌ 
தனித்தன்மை இலக்கணமாகிய, . (£ எல்லையில்‌ கருணே 
அபுடைமை "க்கு இழுக்குரேரும்‌. எனவே ஆன்மாக்களும்‌ 
வரசங்களும்‌ யாராலும்‌ உண்டாக்கப்படாமல்‌ அநாதி நித்‌ 
தியமாகவே இருக்கின்ற பொருட்கள்‌ எனக்‌ கொள்வதே 
,இறைவணின்‌ தனித்தன்மையை நன்கு நிலைசாட்டுவதாகும்‌. 


தடை (2) இறைவன்‌ இயற்றும்‌ ஐந்தொழில்களும்‌ 
ஆதியா ? அசாதியா ? அாதிகேவலத்தில்‌ ஆன்மாக்களுக்கு 
அவ்விதமான தனு, கரண, புவன போகங்களும்‌ இல்லை 
பாதலால்‌ ஐந்தொழிற்கும்‌ துவக்கம்‌ உண்டு என்பது 
“பெறப்படுகிறது. அங்ஙனமானால்‌ துவக்கம்‌ உள்ளவை 
அழியும்‌ என்னும்‌ நியதிப்படி இறைவனின்‌ ஐந்தொழில்‌ 
களும்‌ என்றாவது ஒருநாள்‌ முடிவுக்கு வந்துவிடும்‌ என்று 
தானே கொள்ளவேண்டும்‌ 
விடை :-ஐற்தொழில்களும்‌ அகராதி என்றே சைவ 
அத்தாந்தம்‌ கொள்கிறது. அசாதிகேவலத்தில்‌ காலதத்து 
வம்‌ இல்லை. எனவே ஆண்டு கிகழ்ந்த உற்பவம்‌ காலா இத 
மானது. காலாதிதத்தைத்தான்‌ அசாதி என்று கூறு 
கிறோம்‌. காலாதிதமான ஒன்றிற்கு முடிவில்லை, இணி 
இதனை வேறொரு வகையாலும்‌ விளக்கலாம்‌ஃ 
துவக்கம்‌ உள்ளவை அழியும்‌ என்னும்‌ நியதி யாண்‌ 
டும்‌ மாறாது. அதனாலேயே :: ஒவ்வொரு சிருட்டிக்கும்‌ 
அழிவுண்டு ” எனக்‌ கொண்டு, அவ்வழிவுக்‌ காலத்தை, 
“மகா சங்கார காலம்‌ ” என நூல்கள்‌ குறிப்பிடுனெறன. 
அராதிகேவலத்நல்‌ இடந்த ஆன்மாக்களுக்கு முதன்‌ முதல்‌ 
தனு, கரண, புவன, போகங்களைப்‌ படைத்தளித்தமையைப்‌ 
1: பிரதம மகாசிருட்டி !' அஃதாவது “ முதலுற்பவம்‌ " 
எனச்‌ சாத்திரங்கள்‌ பெயரிட்டழைக்கக்‌ காண்கின்றேம்‌. 
இம்‌ முதனுற்பவத்தின்‌ பின்‌ மகா சங்காரம்‌ ஏற்பட்டு அப்‌ 
புறம்‌ எத்தனயோ புனருற்பவங்களும்‌ சங்காரங்களும்‌ 
கிகழ்ர்‌ தலிட்டன. அரசாதி சித்தியனாஇய இறைவன்‌ மீண்டும்‌ 
மீண்டும்‌ ஜர்தொழில்‌ ஆற்ற முடியுமாதலால்‌, சிருட்டி, 
இ, சங்காரங்களும்‌  முடிஸீன்றி எ ன்றும்‌. சிகழ்க்து 
கொண்டே இருக்கும்‌. உற்பவம்‌ ஏன ஐன்றிருந்தால்‌. 


92. சித்தாந்தம்‌ 


அழிவு என ஒன்திருக்கவேண்டியதே நியதி, அன்றி முக 
அற்பவம்‌ என ஒன்றிருக்தால்‌ இறுதி உற்பவம்‌ என ஒன்‌ 
திருக்கவேண்டிய அ அவசியமன்று. ஏனெனில்‌ முதண்‌ 
முதல்‌ கூடத்தை உற்பத்திசெய்கன்ற குயவன்‌, குடத்தை: 
உபயேரகப்படுச்துற மக்களும்‌, குடம்‌ செய்வதற்குரிய: 
மண்‌ முதலிய பொருட்களும்‌ இருக்தால்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ 
எத்தனைதரம்‌ வேண்டுமானாலும்‌ அவனுக்கு ஆற்றலும்‌ 
யுணாம்‌ இருக்கும்வரை குடத்தை உற்பத்தி செய்து: 
காண்டே இருக்கலாம்‌ அன்றே? ஐந்தொழில்‌ ஆற்றுபவு 
னாய இறைவனோ என்றும்‌ உள்ளவன்‌ ; அவனுடைய 
ஆற்றும்‌ என்றும்‌ குறைவுபடுவதில்லை ; ஆனமாக்களுக்‌: 
குச்‌ தனைசெய்யவேண்டும்‌ என்னும்‌ கருணையும்‌ அவ 
னுக்கு என்‌.றம்‌ உண்டு; ஐந்தொழிலால்‌ பயன்வேண்டி.. 
திற்கும்‌ ஆன்மாக்களும்‌ என்றும்‌ உண்டு ; பிரபஞ்ச சிருட்‌ 
டக்கு மூலப்பொருளாக இருக்கும்‌ மாயையும்‌ அநாதி 
கித்தயமாக உண்டு. ஆகவே இறைவன்‌ என்றும்‌ ஜம்‌: 
சொழில்‌ ஆற்றுவான்‌ என்றும்‌ அத்தொழில்களுக்கு ஒரு: 
முடிவில்லை என்றும்‌ கொள்வது தவறாகாது. செய்பவன்‌: 
அநத சித்தயனாதலரல்‌. செய்தொழிலும்‌ அராத நித்தியம்‌: 
என்பதே சைவ சித்தாந்தக்‌ கொள்கையாகும்‌. 
தடை (3) ஐக்தொழிலாற்‌ பயன்வேண்டி நிற்கும்‌ ஆன்‌ 
மாக்கள்‌ என்றும்‌ உண்டு என்பது எங்கனம்‌ பொருந்‌ தும்‌?” 
எல்லா ஆன்மாக்களும்‌ முத்தியடைந்த பின்னர்‌, உலைப்‌: 
படைக்கவேண்டி௰ய அவசியமில்லை யாதலால்‌ அப்பொழுது 
இறைவன்‌ முர்தொழில்‌ ஆற்றுவதை கிறுத்தத்‌ தானே 
வேண்டியது வரும்‌ 7 
விடை :-—ஆன்மாக்கள்‌ எண்ணில என்பது சைவ இத்‌ 
தாக்தக்‌ கொள்கையாகும்‌, கணித சாஸ்திரத்தில்‌ ஒரு விதி 
உண்டு, எண்ணிலி (1௦017) பிலிருச்‌து எத்தனைத்‌ தொகை 
யைக்‌ கழித்தாலும்‌ மீதம்‌ எண்ணிவீ([fiபity)யாகஸே 
இருக்கும்‌ என்பதே அவ்லிதியாகும்‌. கணித சாஸ்திர வீதி 
குருட்டு கம்‌ பிக்கையை அடிப்படையாகக்‌ கொண்டிருக்‌. 
சூம்‌ என யாரும்‌ கூதத்தணியார்‌. எனவே அவ்விதிபின்‌ 
படி. எத்தனை ஆன்மாக்கள்‌ முத்திமினை அடைந்தாலும்‌ 
,சதி அடையவேண்டிய ஆன்மாக்களின்‌ தொகை எண்‌ 
ணில(nfinity)யrகவே இருக்கும்‌ என்பது பெறப்படும்‌. 


சில தடைகளும்‌ விடைகளும்‌ 198 


இதனால்‌ இறைவனின்‌ ஜர்தொழில்களும்‌ என்றும்‌ உடை 
பெற்றுக்கொண்டே இருக்கும்‌ என்பது தெளிவாகும்‌. 

தடை (4) எல்லா ஆன்மாக்களும்‌ முத்தி அடைய 
வேண்டுமென்பது தானே இறைவன்‌ ஐர்தொழில்‌ ஆற்று 
வதின்‌ இலட்சியமாக இருக்கவேண்டும்‌ ? முத்தியடைய 
வேண்டிய ஆன்மாக்களின்‌ தொகை என்றும்‌ எண்ணில்‌ 
வாகவே இருக்கும்‌ என்றால்‌,! றைவனுடைய இலட்சியம்‌ 
ஒருபோதும்‌ நிறைவேற முடியாதென்றாறெது ; இஃது 
இறைவனுக்கு இழுக்காகாதர ? 

விடை ஒவ்வோர்‌ ஆன்மாவும்‌ முத்தி அடையும்‌ 
வாய்ப்பினைப்‌ பெறவேண்டும்‌ என்பதனால்தான்‌ இறைவ 
னின்‌ ஐந்தொழில்களும்‌ என்றும்‌ நடைபெற்றுக்‌ 
கொண்டே இருக்கும்‌ எனக்‌ கூறுகிறோம்‌. ஆனால்‌ ஆன்‌ 
மாக்கள்‌ அனைத்திற்கும்‌ ஒருங்கேயோ, அல்லது ஒரு குறிப்‌ 
பிட்ட காலத்திற்குள்ளோ முத்தி அளிக்கவேண்டும்‌ என்‌ 
பது இறைவனின்‌ இலட்சியமாக இருக்க முடியாது. 
ஏனெனில்‌ இறைவனைப்‌ பொறுத்தவரையில்‌ அவன்‌ காலம்‌ 
கோக்தி நிற்க வேண்டியவனல்லன்‌. உடனேயே எல்லா 
ஆன்மாக்களுக்கும்‌ முத்தியை அளித்துவிடலாம்‌. அங்ஙனம்‌ 
அவன்‌ செய்யவில்லை. காரணம்‌ என்ன ? உயிர்கள்‌ அணவ 
மலப்‌ பற்றை விடுத்து இறைவனைப்பற்றி நிற்கும்‌ நிலையே 
முத்தி எனப்படும்‌. அகாதியே தம்‌ எளிய இயல்பால்‌ 
ஆணவமல மறைப்புக்குள்ளான உயிர்கள்‌ மலத்தின்மீ 
அள்ள பற்றை விடவேண்டுமானால்‌ அநுபவ உணர்வு பெற 
வேண்டும்‌, அராதியே அறிவு; இச்சை, செயல்களை உடை 
யவையான ஆன்மாக்கள்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ வெவ்வேறு 
வகையான விருப்பு, வெறுப்புக்கள்‌ உண்டு, அவ்விருப்பு 
வெறுப்பினுக்கேற்ப நல்வினை, இவினைகளைப்‌ புரிக்தி, அவ்‌ 
வினைகளின்‌ பயனாகவரும்‌ இன்ப, துன்ப அதுபவங்களை 
அகர்வதின்மூலமே அவை அநுபவ உணர்வு பெறமுடியும்‌. 
இறைவன்‌ உடனேயோ,; ஒருங்கேயோ, அல்லது குறிப்‌ 
பிட்ட காலத்திற்குள்ளோ ஆன்மாக்கள்‌ அனைத்திற்கும்‌ 
முத்தி அளிக்க வேண்டுமென்றால்‌, வெவ்வேறு வகையான 
அனுபவங்களின்மூலம்‌ உணர்வு பெறுவதையே இயல்பா 
கக்‌ கொண்ட அவற்றின்‌ அறிவு; இச்சை, செயல்களை 
ஒழித்துவிட்டு ஒருங்கேயோ, உடனேயோ, அல்லது ஒரு 

18 


194 இத்தாக்தம்‌ 


குறிப்பிட்ட காலத்தித்குள்ளோ உணர்வு பெறக்கூடிய 
புதிய அறிவு, இச்சை, செயல்களை உண்டாக்கவேண்டும்‌. 
அங்கனம்‌ செய்வதென்பது 2 இருக்கிற ஆன்மாக்களை 
அழித்தவிட்டுப்‌ புதிய ஆன்மாக்களைச்‌ சிருட்டிப்பது 
போலாகுமாதலால்‌ அஃது இறைவன்‌ கருணேக்கும்‌ அறி 
வுடைமைக்கும்‌ ஏற்றதாகரது. ஆன்மாக்களின்‌ அறிவு, 
இச்சை, செயல்களை இயங்கவொட்டாமல்‌ தடுத்‌அவிட்டு 
முத்தியை அளித்தாலோ, அது கல்லுக்கும்‌ மண்ணுக்கும்‌ 
முத்தி அளித்ததபோலப்‌ பயனற்ற செயலாக முடியும்‌, 
எனவே ஆன்மாக்கலிடத் துப்‌ பெருங்கருணேகொண்ட 
இறைவன்‌ அவை ஒவ்வொன்‌ அம்‌ அதனதன்‌ இயல்புப்படி 
அநுபவ உணர்வு பெறுவதற்குத்‌ தணை கின்று, அவ்வுணர்‌ 
வின்‌ முதிர்ச்சியால்‌ அவை தன்னைப்‌ பற்றும்பொழுது முத்‌ 
இப்‌: பேற்றை வழங்குகிறான்‌ என்பதை நாம்‌ உணர்தல்‌ 
வேண்டும்‌. இதனாலேயே இறைவன்‌ செயலுக்கு எந்தக்‌ 
காலவரையறையும்‌ இருக்க முடியாதெனக்‌ கூறுகிறோம்‌. 
தன்னைச்‌ சார்க்தார்க்கே அவன்‌ முத்திப்பேற்றை வழங்கு 
வான்‌ என்றும்‌, ௮ல்லாதார்க்கு அவரவர்‌ இயல்புப்படி நல்‌ 
விலை இவிளைகளைப்‌ புரியவும்‌ அவற்றின்‌ பயனாகவரும்‌ 
இன்ப இன்ப அதுபவங்களைப்‌ பெறவுமே துணை நிற்பான்‌ 
என்றும்‌, காம்‌ கூறுவதைப்‌ பின்வரும்‌ அப்பரடிகள்‌ திரு 
வாக்கும்‌ ஈன்கு புலப்படுத்தும்‌ :-- 
1 சலமிலன்‌ சங்கரன்‌ சார்க்தவர்க்‌ கலால்‌ 
சலமிலன்‌ காடெரறும்‌ கல்குவா னலன்‌ 
குலமில ரசூலும்‌ குலத்துக்‌ கேற்பதோர்‌ 
சலமிகக்‌ சொடுப்பது ஈமச்‌ சிவாயவே ?? 
இதனையே உமாபதி சிலமும்‌, 
“ நலமிலன்‌ ஈண்ணார்க்கு சண்ணினர்க்கு கல்லன்‌ 
சலமிலன்‌ பேர்‌ சங்கரன்‌ ?? _—திநவநட்பயன்‌ 9 
அன அருளிச்‌ செய்தள்ளரர்‌. 
ஆன்மாக்கள்‌ தெரகையால்‌ மட்டும்‌ எண்ணில அல்ல ; 
அவை ஓவ்வொன்‌ றுக்கும்‌ உள்ள தணி இயல்பு வேறுபாடு 
களும்‌ அனச்தமாகும்‌, இவ்‌ வேறுபாட்டால்‌. ஏற்பட்ட 
மலமறைப்பு வேறுபாடும்‌ எண்ண ற்றவையாகும்‌. எனவே 
ஆன்மாக்கள்‌ கொள்ளும்‌ விருப்பு, வெறுப்புக்களும்‌ கணக்‌ 


சில தடைகளும்‌ விடைகளும்‌ 195 


கற்றவையாகும்‌. இதனால்‌ அவை அநுபவ உணாவுபெறும்‌ 
காலத்திற்கும்‌ எண்ணில்லை என்பது தெளிவாஞும்‌. எண்‌ 
ணஊிலவாஜய ஆன்மாக்கள்‌ முத்தியடையும்‌ காலமும்‌ ££ எண்‌ 
ணிலி' ([றரீறiஙty)யாகவே இருக்குமாதலால்தான்‌ எத்தனை 
ஆன்மாக்கள்‌ முத்தியை அடைந்தாலும்‌ முத்தியடைய 
வேண்டிய ஆன்மாக்களும்‌ * எண்ணிலி "யாகவே இருக்‌ 
கும்‌ என்கிறோம்‌. ஆனால்‌ இறைவன்‌ என்றும்‌ ஐந்தொழில்‌ 
ஆற்றிக்கொண்டே இருப்பானாதலால்‌ தணீப்பட்ட முறை 
யில்‌ ரோக்கும்பொழுது, ஒவ்வோர்‌ ஆன்மாவும்‌ அதனதன்‌ 
இயல்புப்படி. அநுபவ உணர்வுபெற்று முத்தியின அடை 
யும்‌ என்பதும்‌ இணிது விளங்கும்‌. 
்‌ ஆன்மாக்களின்‌ இயல்பு வேறுபாடுகளை ஈன்கறிக்த 
இறைவன்‌ அவைகளுக்கு ஒருக்கேயோ அல்லது ஒரு குறிப்‌ 
ட்ட காலத்திற்குள்ளோ முத்தி வழங்குவதைக்‌ தன்‌ 
இலட்சியமாகக்‌ கொள்ளாமல்‌ ஒவ்வோர்‌ ஆன்மாவும்‌ அத 
னதன்‌ இயல்புப்படி. மு.த்தியினை அடையும்பொருட்டு என்‌ 
அம்‌ ஐந்தொழில்‌ ஆற்றுவதையே கருணை காரணமாகத்‌ 
தன்‌ இலட்சியமாகக்‌ கொண்டுள்ளானாதலால்‌, அவன்‌ தன்‌ 
இலட்சியத்தை ஒருபோதும்‌ நிறைவேற்ற முடியாதவ 
னாகிறான்‌ என்னும்‌ இழுக்கிற்குள்ளாக வில்லை என்பது 
தானே போதரும்‌. 

தடை (5) ஆன்மாக்கள்‌ எண்ணிலவாதலால்‌ இறைவன்‌ 
எத்தனை ஆன்மாக்களுக்கு உடல்களைப்‌ படைத்தளித்தா லும்‌ 
உடல்‌ பெறாமல்‌ கேவல இருளிலேயே மூழ்டக்‌ கிடக்கும்‌ 
ஆன்மாக்களும்‌ எண்ணிலவாகவே இருக்கவேண்டுமன்றோ? 
அங்ஙனமானால்‌ அவற்றிற்கு இறைவனால்‌ ஏதும்‌ பயனில்லை 
என்றாகிறது. இணிப்‌ பயன்பெறும்‌ என்றால்‌ இதுகாறும்‌ 
பயன்‌ பெருமைக்கு என்ன காரணம்‌ 2 ஒரு முறை இறை 
வனால்‌ எவ்விதப்‌ பயணம்பெறத்‌ தகுதியில்லாமற்‌ போன 
ஆனமாக்களுக்குப்‌ பீன்னர்‌ அப்பயனைப்‌ பெறுவதற்கு 
என்ன புதிய தகுதி உண்டாக முடியும்‌ 7 

விடை :--அன்மாக்கள்‌ எப்படி. எண்ணற்றனவாக 
இருக்கின்றனவோ, அதுபோலவே இறைவனும்‌ வரம்பிலா 
ஆற்றலுடையவன்‌ என்பதை காம்‌ உணரவேண்டும்‌. எல்லை 
யில்‌ வியாபகமுடைய அவன்‌ ஒவ்வோர்‌ ஆன்மாவுள்ளும்‌ 
கிறைர்திராப்பவனாதலால்‌ அந்த; அந்த ஆன்மாவிற்கு வேண்‌ 


196 இத்தாந்தம்‌ 


ழ.ய சனு கரணங்களைத்‌ தன்‌ வரம்பிலா ஆற்றலால்‌ படைத்‌: 
தளிக்க முடியும்‌. எனவே அவனால்‌ பயன்பெற முடியா 
மல்‌ போகும்‌. ஆன்மாக்களும்‌ இருக்குமோ என ஐயுற 
வேண்டியதில்லை முத்தி என்பது ஒவ்வோர்‌ ஆன்மாவும்‌ 
அதனதன்‌ இயல்புப்படி தனித்தனியே முன்னேறிப்‌ பெறு: 
இன்ற ஒரு கலையாகும்‌. எண்ணற்ற பேதங்களை உடைய 
ஆன்மாக்கள்‌ அம்‌ முத்தியினைப்‌ பெறுதற்குரிய காலமும்‌: 
எண்ணிலீயாகவே இருக்கவேண்டு மாதலால்‌ எத்தனை ஆன்‌ 
மாக்கள்‌ முத்த அடைக்தாலும்‌ முத்தி அடையவேண்டிய 
ன்மாக்களும்‌ எண்ண்லீயாகவே இருக்கும்‌ எனக்‌ கூறு: 
ரேம்‌. சிருட்டி என்பதோ இறைவன்தன்‌ ஆற்றலைக்‌ 
கொண்டு செய்கின்ற ஒரு கரரியமாதலால்‌ அவன்‌ எண்‌ 
ணிலா ஆன்மாக்களுக்கும்‌ எண்ணிலா உடம்புகளைத்‌ தன்‌ 
வரம்பிலா வல்லமையால்‌ படைத்தளிக்க முடியும்‌ என்க. 
ஆகவே ஒன்றுக்கொன்று முரணாமை அறிக. 
தடை (6) : அகாதயே மலத்தைப்‌ பற்றுதல்‌ உயிரின்‌ 
விரையாய்‌...?? எனச்‌ வஞானபோதம்‌ நான்காம்‌ சூத்திரம்‌ 
இரண்டாம்‌ அதிகரண உரையில்‌ சிவஞான முணீவர்‌ கூறு 
வதிலிருக்க உயிர்கள்‌ ௮சாதியே மலத்தைப்பற்றின என்‌ 
பது தெளிவாகிறது. அனல்‌, :: பற்றுதல்‌ ?' என்பது ஒரு 
தொழிலாதலால்‌ அத்தொழிலைச்‌ செய்யும்‌ முன்னர்‌ ஆன்‌ 
மாக்கள்‌ சுத்தமாகத்‌ தானே இருக்திருக்கவேண்டும்‌ ? இங்‌ 
ஊனம்‌ ஓர்‌ இடர்ப்பாடு வரும்‌ என்பதாலேயே அதினின்றும்‌ 
தப்பித்துக்‌ கொள்வதற்காக, : அகாதி ” என்னும்‌ சொல்‌ 
லைப்‌ பெய்திருப்பதபோல்‌ தோன்‌ றவீல்லையா 7 
விடை :--௪டுதல்‌ என்பது ஒரு தொழில்‌, அகவே 
அத்தொழிலைச்‌ செய்வதற்கு முன்னர்‌ அக்கினி குளிர்ச்சி 
யாய்‌ இருந்திருக்கும்‌ எனக்‌ கொள்ளமுடியுமா ? அக்கினி 
உள்ளபொழுதே சுடுதாயெ தொழிலும்‌ உடனுண்டு ; 
அதபோலவே அறிவ, இச்சை, செயல்களை உடைய ஆன்‌ 
மாக்கள்‌ உள்ளபொழுதே பற்‌.றுதலாயெ தொழிலும்‌ 
உடனுண்டு; அவைபற்றிய பொருளாகிய ஆணவமலமும்‌ 
அப்பொழுதே உடனுண்டு. அசாதீயாய்‌ உள்ள ஆன்மாக்‌ 
கள்‌ அராதியே உன்ன ஆணவமலத்தைப்‌ பற்றியது உட 
ஸிகழ்ச்சி யாதலால்‌ அதற்கு முன்‌; பின்‌ என்னும்‌ கால 
இடையீடு இல்லை. இதனால்‌ ஆணவமலத்தைப்‌ பற்றுமுன்‌ 


சில தடைகளும்‌ விடைகளும்‌ 1917 


னர்‌ ஆன்மாக்கள்‌ சத்தமாக இருந்திருக்கவேண்டும்‌ எனக்‌ 
கொள்ளுதற்கு இடனில்லை என்க. 

தடை (7) இறைவன்‌, ஆணவமலம்‌, மாயாமலம்‌ ஆகிய 
மூன்றும்‌ அநாதியே உள்ள பொருட்களே ஆகும்‌. எளிய 
அறிவு; இச்சை, செயல்களை உடைய ஆன்மாக்களுக்கு 
அநாதியே இறைவனைப்‌ பற்றுதல்‌. அருமையாய்‌ இருந்‌ 
இருக்கக்கூடும்‌, ஆனால்‌ ஆணவமலத்தைப்‌ பற்றாமல்‌ மாயா 
மலத்தைப்‌ பற்றி யிருக்கலா மல்லவா 7 

விடை :--மாயா மலத்திற்குத்‌ தன்னளவில்‌ ஆன்மாக்‌ 
களை மயக்கும்தன்மை இல்லை. ஆணவமலத்திற்கு மயக்கும்‌ 
தன்மைஇயல்பாதலால்‌,எளிய இயல்பு வாய்க்தஆனமாக்கள்‌ 
அதன்‌ வயப்பட்டமையில்‌ விபப்பொன்றும்‌ இல்லை எனக, 

மாயையும்‌ மயக்கம்‌ செய்கிறதே எனக்‌ கேட்கலாம்‌. 
அஃது. ஆணவமலத்தானாய செயற்கையால்‌ ஏற்பட்ட 
தாகும்‌. இதனைச்‌ சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ பிரமாண 
வியல்‌ 2-ம்‌ சூத்திரம்‌ 8-ம்‌ அதிகரணம்‌ செய்யுள்‌ 58-ல்‌, 
“வத்ததோர மலமாய்‌ மாயை மயக்கமும்‌ செய்யும்‌ 
அன்றே,” எனக்‌ கூறியிருப்பதற்குச்‌ வெஞானமுனிவர்‌, 
4: இத்தன்மையாகிய மாயை ஆணவமலம்போல மயக்கமே 
செய்யும்‌ என்பர்‌ சைவருளொருசாரார்‌ ; அதனை மறுத்‌ 
தற்கு மயக்கழம்‌ செய்யும்‌ !' என்றார்‌ என, ( உம்மை?'க்கு 
இரு விளக்கம்கொடுத்து உரை கூறியிருப்பதிலிருந்‌ து ஈன்கு 
உணரலாம்‌. எனவே மாயா மலத்திற்குத்‌ தன்னளவில்‌ 
மயக்கும்‌ தன்மை இல்லாமையால்‌ ஆன்மாக்கள்‌ அதன்‌ 
அயப்படாமல்‌ ஆணவமல வயப்பட்டன என அறிக, 

இதுகாறும்‌ சில தடைகளுக்கு விடைகள்‌ கூறினோம்‌. 
சாம்‌ எழுதிய, :* கடவுளால்‌ முடியாத காரியங்கள்‌ '! என்‌ 
னும்‌ கட்டுரை, 4 இக்தாந்தம்‌ !! சார்வரி சித்திரை இதழி 
விருந்து சில மாதங்கள்‌ தொடர்ச்சியாக வெளிவந்துள்ள து. 
அதன்கண்‌ இன்னும்‌ சில தடைகளுக்கு விடைகள்‌ கூறி 
யுள்ளோம்‌. “மரம்‌ முந்திய ? வித்து முந்தியா ?!! என்‌ 
“னும்‌ கட்டுரையில்‌((சத்தாந்தம்‌' விகாரி மார்கழி இதழ்‌) முத 
'லுற்பவம்பற்றி விளக்க யிருக்கிறோம்‌. எனவே இம்மூன்று 
கட்டுரைகளையும்‌ ஒருங்கே வாசித்தால்‌ சைவ சித்தாந்தக்‌ 
கொள்கைகள்‌ பற்றிய ஐயப்பாடுகள்‌ பெரிதும்‌ தரக்கூடும்‌ 


அனத்‌ தெரிவித்துக்கொண்டு இதனை முடிக்கன்றோம்‌. 


கொடிக்கவி 
(இரு. பாலூர்‌ - கண்ணப்ப முதலியார்‌, எம்‌.ஏ., பி.ஓ.எல்‌.) 


தன்னேரில்லாத்‌ தனீப்பெருஞ்‌ சமயமாகிய ஈம்‌ சைவ 
சமயத்தில்‌ பல்வேறு நூல்கள்‌ பல்கி இருப்பினும்‌ அவற்‌ 
அன்‌ இரண்டு வகை அல்களே ஈடும்‌ எடுப்பும்‌ அற்றவை, 
அவை தோத்திர நூல்கள்‌, சாத்திர நூல்கள்‌ என்பன. 
தோத்திர நூல்களுள்‌ தல்சிறக்தனவரகக்‌ கூறப்படுவன 
திருமுறைகளும்‌, சாத்திர நூல்களுள்‌ மாண்பு மிக்கனவாக. 
உள்ளவை மெய்கண்ட அல்களும்‌ ஆகும்‌. பெரிய புரா 
ணம்‌ இல்‌ விருவகை நூல்களின்‌ கருத்துப்படி ஒழுகிய 
செயற்கரும்‌ செயல்களைப்‌ புரிக்த தருத்தொண்டாகளின்‌ 
வரலாற்றைக்‌ கூறும்‌ வரலாற்று நூல்‌ என்பதை ஈண்டு 
கதினைவகொள்வது கேர்‌. 
சாச்தர மூல்களாகிய பதினுன்கனுள்‌ ஒன்று கொடிக்‌ 
கவி என்பத. இக்ழாலை இயற்றிய ஆசிரியப்‌ பெருந்தகை 
யார்‌ கொற்றவன்குடி உமாபதி சிவாசாரியார்‌ ஆவார்‌. 
இவர்‌ இருக்கமிலாய பரம்பரையைச்‌ சார்ந்த புறச்‌ சந்தான 
குரவர்கள்‌ சால்வருள்‌ ஒருவர்‌, இவரது ஆசிரியர்‌ கடந்தை. 
ஸீ மறைநான சம்பந்தர்‌ அவார்‌. கவட காட்டு மன்னன்‌ மக. 
ஒன சுவேரதவர்மன்‌ என்பவன்‌ தன து வெண்குட்டம்‌ நீங்கச்‌ 
க்‌ இதம்பரத்தல்‌ இவகங்கையில்‌ நீராடி அர்‌ 
ர்க்‌ த பட ஆதி 3 AL 
ல்‌ சோய்‌ நீக்கப்பெற்று இரண்யவர்மன்‌ ஆயி 
னன்‌. அவன்‌ தான்‌ தங்கியிருக்கத்‌ தில்லை 
யின்‌ கீழ்ப்புறம்‌ ஒரு சகரினை உண்டுபண்ணினன்‌. அதுவே 
கொற்றவன்‌ குடி என்பத, அக்கு ஈம்‌ உமாபதி சிவாசாரி 
யார்‌ ஒரு திருமடத்தில்‌ சக்கியிருக்‌சமையின்‌ இவர்‌ கொற்ற: 
வன குடி உமாபதி சிவாசாரியார்‌ எனப்பட்டனர்‌. இவர்‌ 
உமாபதி தேவ ஈரயஞர்‌ என்‌ றம்‌ கூறப்பெறுவர்‌. 
உமாபதி சிவாசாரியார்‌ தில்லைவாழ்‌ அந்தண மரபினர்‌. 
தென்மொழி வடமொழிகளை நன்ளு உணர்ந்தவர்‌. சைவ 
சமய சோச்திர சரத்நிர நூல்களை நன்கு பயின்றவர்‌. 
இவர்‌ தமிழில்‌ சாத்திர நூல்களையும்‌, புராண நூல்களையும்‌ 
பாடி. இருப்பதாலும்‌, பெளட்கராகமத்துக்கு வியாக்‌இ 
வானமும்‌ எழுதி பிருப்பதாலும்‌ இவர்க்குள்ள தமிழ்ப்‌ 
புலமை, வடமொழிப்‌ புலமை ஆ௫ூய இவற்றை நன்கு, 


உணரலாம்‌. 


J 


கொடிக்கவி 199 


உமாபதி இவாசாரியரின்‌ பெருமை மிகச்‌ சிறந்தது. 
இவரிடத்தில்‌ தாயுமானார்‌ அன்புகாட்டி அருள்பெறும்‌ 
காள்‌ எந்நாளோ என்று ஏங்கிக்‌ கேட்டுள்ளார்‌. இதனை, 
பெருமை 

“6 இற்றம்‌ பலமென்‌ னும்‌ சன்மயராம்‌ இல்லை ககர்க்‌ 
கொற்றம்‌ குடிமுதலைக்‌ கூறும்சாள்‌ எக்காளோ !* என்றும்‌, 
££ குறைவிலறாள்‌ ஞானமுதல்‌ கொற்றங்‌ குடிஅடிகள்‌ 

கறைமலர்த்தாட்‌ கன்புபெற்று நாம்‌இருப்ப த எந்நாளோ?" 
என்றும்‌ தாயுமானார்‌ வினாவுதல்மூலம்‌ விளங்கிக்கொள்ள 
லாம்‌. .இவர்பால்‌ தில்லைக்‌ கூத்தப்‌ பெருமானார்‌ கொண்‌ 
டிருந்த அன்பை இவர்க்கு எழுதிய திருமுகத்தின்‌ வாயி 
லாக உணரலாம்‌. அத்திருமுகச்தில்‌ இறைவன்‌ தன்னை 
ஒருமையில்‌ *: அடியார்க்கு எளியன்‌ ”' என்று குறித்துக்‌ 
கொண்டு, இவரை மரியாதைப்‌ பன்மையில்‌ “ கொற்றங்‌ 
குடியார்க்கு ” என்று எழுதி இருப்பதுகொண்டு காணவும்‌. 
இவரைக்‌ கொற்றங்‌ குடியார்‌; உமாபதிதேசிகர்‌, கொற்றம்‌ 
குடி முதல்‌, கொற்றங்குடி. அடிகள்‌ என்றும்‌ கூறுவர்‌. 

இவர்‌ ஈடராசப்‌ பெருமானது கட்டளைப்படிபெத்தான்‌ 
சாம்பானுக்குத்‌ தீட்சை புரிந்து முத்திக்கு வழி வகுத்துக்‌ 
கொடுத்தவர்‌. இவனுக்கே அன்றிச்‌ சாபத்தால்‌ முள்ளிச்‌ 
செடியாக இருந்த முனிவருக்கும்‌ முத்தி கொடுத்தவர்‌. 

உமாபதவெனார்‌ காலம்‌ கி. பி, 13-ஆம்‌ நூற்றாண்‌ 
டாகும்‌. இவர்‌ கூத்தப்பெருமானின்‌ குஞ்‌ 
இத சேவடியில்‌ கும்பிட்டிருக்கும்‌ கில 
யைப்‌ பெற்றாள்‌ சித்திரை மாதம்‌ அத்த நட்சத்திரமாகும்‌. 

இனிக்‌ கொடிக்‌ , கவியைப்பற்றிச்‌ சிறிது கூறுவோ 
மாக. கொடிக்கவி பாடப்பட்ட தற்குக்‌ காரணம்‌ உண்டு, 
உமாபதியார்‌ கொற்றவன்‌ குடியில்‌ எழும்தருளி இருந்த 

போது, தில்லைக்‌ கூத்தப்‌ பெருமானார்‌ னு 

விழாவின்‌ தொடக்கத்தில்‌ கொடி ஏற்ற 
செயல்‌ ஈடத்தவேண்டி௰ முறையும்‌, 
பொறுப்பும்‌ இவருக்கு இருந்தன. ஆனால்‌ தில்லைவாழக்த 
ணர்கள்‌ வேறு தருவரை ஏற்பாடுசெய்து அந்நிகழ்வு 
நடத்த முற்பட்டபோது கொடி.ச்‌சலை ஏறாமல்‌ கீழே விழும்‌ 


தது, மறை முறைப்படி பன்முறை முயன்றும்‌ பயனின்றிப்‌ 


காலம்‌ 


பாடக்‌ 
காரணம்‌ 


200 சித்தாந்தம்‌ 


போயது. இது கண்டு எவரும்‌ வருந்தினர்‌. இர்கிலையில்‌ 
கூத்தப்‌ பெருமானர்‌ வான்வழி ££ கொற்றங்குடி சிவாசாரி 
யரைக்‌ கொண்டு கொடி ஏற்றச்‌ செய்க ” எனப்‌ பணித்‌ 
தனர்‌, இக்‌ கட்டளையை உமாபதயாரிடம்‌ உரைக்க அவர்‌ 
அவ்வாணையைத்‌ தலைமேல்‌ கொண்டு, கொடிமரத்தருகு 
சென்று, ஆகமவிதிப்படி ஆவனசெய்து கொடிக்கவி பாடி 
னர்‌. கொடியும்‌ ஈல்லமுறையில்‌ ஏறியது. யாவரும்‌ மகிழ்ச்‌ 
தனர்‌. இதுவே கொடிக்கவி நால்‌ வெளிவரக்‌ காரணம்‌. 

கொடிக்கவி நாலில்‌ சான்கு பாக்களே உள்ளன. 
அவற்றுள்‌ ஒன்று கட்டளைக்‌ கலித்துறை, 
எனவ மூன்றும்‌ சேரிசை வெண்பாக்கள்‌. 
இக்‌ கொடிக்கவி நூல்‌, “பத்சாக்கரப்‌ 
யாகுரம்‌ உரைக்கும்‌ நால்‌ ?? என்றும்‌ கூறப்பெறும்‌. கொடிக்‌ 
கவி என்ற பெயர்க்குக்‌ காரணம்‌, கொடி ஏறுதற்காகப்‌ 
யாடப்பட்ட பாடல்கள்‌ என்பதாகும்‌, இக்‌ கொடிக்கவி 
தாலின்‌ இரண்டாவது பாடல்‌ சூக்கும பஞ்சாட்சரப்‌ 
பொருளையும்‌, கான்காவது கவி தூல பஞ்சாட்சரம்‌, சூக்‌ 
கும பஞ்சாட்சரம்‌, ௮9 க்கும பஞ்சாட்ரம்‌. என்பவற்‌ 
தின்‌ பொருளையும்‌ உணர்த்தி கிற்றவின்‌ இர்நூல்‌ பஞ்சாட்‌ 
சாப்‌ பாசுர நால்‌ எனப்பட்டது, நான்கு பாடல்களில்‌ 
இரண்டு -பாடல்கள்‌ ஜர்தெழுத்தின்‌ அருமை பெருமை 
களை உணர்த்தலின்‌ ம கமுகர்‌ தோட்டம்‌ 11 என்றாற்போல 
மிகுதிபற்றிப்‌ பஞ்சாட்சர நூல்‌ என்று கூறிவருவது சாலப்‌ 
பொருத்தமே ஆகும்‌. மாயாதீதன்‌ என்பதை உணர்த்தும்‌ 
மூசல்‌ பாடலில்‌ முப்பொருள்‌ கிச்சயமும்‌ இயல்பும்‌ கூறப்‌ 
படும்‌. மூன்றும்‌ பாடல்‌ இறைவன்‌ மாயாதிதன்‌ என்பதை 
வுணாச தம்‌. முழுமுதற்‌ பரம்பொருளாம்‌ முக்கண்‌ மூர்த்‌ 
தக்குரிய தீசாங்கங்களுள்‌ கொடியும்‌ ஒன்று. இதனை மணி 
மொழியார்‌, 
இறைவன்‌ கொடியின்‌ மாண்பு 

சோலைப்‌ பசல்ளொயே அர்ப்‌ பெரு அறைக்கோன்‌ 

கோலப்‌ பொலியும்‌ கொழகூறாய்‌— சாலவும்‌ 

ஏதிலார்‌ அண்ணென்ன மேல்வினம்‌ூ எர்காட்டும்‌ 

கேர்திலர்‌ ஏறும்‌ கோடி 


என்று குதிப்பிட்டுள்ளனர்‌, இங்கனம்‌ தசாங்கம்‌ எவர்க்‌ 


பாடல்‌ 
அமைப்பு 


கெடிக்கவி 20% 


னம்‌ “குறிப்பிடப்படும்‌, தேவர்கட்கும்‌ “கூறப்பெறும்‌. 
மக்கள்‌ தலைவனான மன்னனுக்கும்‌ கூறப்பெறும்‌. அவை 
கள்‌ கொடி என்னும்‌ ஒர்‌ உறுப்பைக்‌ கூறவேண்டும்‌ என்‌ 
அதற்காகக்‌ கூறப்படும்‌ முறையில்‌ அமைந்தனவே அன்றி 
இறைவனது கொடிபோல ஓர்‌ உயர்ந்த குறிக்கோளைக்‌ 
குறிக்கொண்டு அமைந்தவை அல்ல என்பதை அறுதியிட்டு 
உறுதியாகக்‌ கூறலாம்‌. இஃது உண்மை. வெறும்‌ புகழ்ச்சி 
அன்று. தெய்வங்கட்கும்‌ மன்னர்கட்கும்‌ அமைந்த கொடி 
-கள்‌ அவரவர்கள்‌ அடையாளமாகக்‌ கொண்ட பொருள்‌ 
களின்‌ பெயருடன்‌ சார்த்திக்‌ கூறப்பெறும்‌. கருடக்‌ 
கொடி, மீனக்‌ கொடி என்பன போன்றவை இதற்கு எடுத்‌ 
அக்‌ காட்டாகும்‌. இதுபோலவே தான்‌ இறைவன்‌ கொடி. 
தும்‌ “ஏற்றுக்கொடி ?? எனப்படும்‌. என்றாலும்‌ ஏற்றுக்‌ 
கொடி என்னும்‌ தொடரில்‌ உள்ள உண்மைப்பொருள்‌ 
ஏனைய கொடித்‌ தொடர்களில்‌ அமைந்திலது. உயிர்களை 
அயர்நீலைக்த ஏற்றும்‌ கோடி என்றபோநள்‌ ஏனைய கொடி 
கட்கு உரிய தொடர்களில்‌ இருக்கின்றதா என்பதை 
ஆழ்ர்‌த சந்திக்கவேண்டும்‌. ஆகவே இறைவன்‌ கொடியே 
அற்றுக்கொடி. - ஏற்றமார்‌ கொடி என்பதில்‌ ஐயம்‌ எழ 
இடனுண்டா? இது குறித்தே வாதவூரர்‌ (மேல்‌ விளக்கி ஏர்‌ 
காட்டும்‌ கோதிலா ஏரும்‌ கொடி ' என்றனர்‌. 
இறைவன்‌ தருக்கோயிலீன்‌ கொடி எற்ற விழாவின்‌ 
ராடு யேற்றக்‌ கருத்து உயிர்‌ பாசப்‌ பற்றினை இறக்கி 
குறிக்கோள்‌ அருள்‌ வழிப்பட்டு இறைவன்‌ திருவடி கலை 
அடைய உயரவதைக்‌ குறிப்பதாகும்‌. இத 
ல்தான்‌ கொடி ஏற்றம்‌, ஏற்றுக்கொடி. என்றே கூறப்‌ 
யடுநறெது. பருஉடல்‌ நீக்கப்‌ பயனை விளைக்கும்‌ குறிப்‌ 
அடையதே கொடி. ஏற்றமாகும்‌. 
கொடி, கொடிமரத்தை விடாதுபற்றி ஏறி இருப்ப 
தைக்‌ காண்கின்றோம்‌. அதுபோல, உயர்‌ குருவின்‌ இரு 
அருளாம்‌ சிவஞானத்தைப்பற்றிச்‌ சிவானந்தத்தில்‌ 
இன்புற்று இருத்தலே வழி என்பதே கொடி எற்றத்தின்‌ 
குறிக்கோள்‌. 
உயிரை ஓங்கச்செய்வது ஓங்காரம்‌. அதுபோலவே 
உயிரை உயரச்செய்யும்‌ குறிப்பைக்‌ காட்டுவதே உயரக்‌: 


காடி, கட்டுதலாகும்‌. 


202 சத்தாக்தம்‌ 


பீடத்தின்‌ இடமாக கின்று. எழுத்து விளங்குவது 
கொடிமரம்‌. ௮க்கொடிமரத்தின்மீதே விளங்கத்‌ தோன்று 
வது கொடி. இக்குறிப்பு உக்தியினின்று எழும்பி இத: 
யத்தே இவக்காட்டு விளங்கப்பெறு தலைக்‌ குறிப்பதாகும்‌. 
“பதி பச பாசம்‌ எனப்‌ பகர்‌ மூன்று "!, ( நாடும்‌ பதி 
யுடன்‌ கற்பசு பாசமும்‌", “பதியும்‌ பசுவொடு பாசமும்‌ 12 
நக; “இடக்கன்றவாநே இளர்பயன்‌ மூன்று!” 
முப்பொருள்‌ “அதிக்தனஞூன்‌ அமே யரங்கணும்‌ தரும்‌”. 
என்ற திருமூலர்‌ வாக்கியங்களை கோக்கும்‌ 
போது இம்மூன்றைத்‌ தவிர வேறு இல்லை என்பத புலனா 
இன்றது. என்‌ அயைத்தன்‌ அமைப்பும்‌ இதைத்தானே எடுத்‌: 
துக்‌ காட்டுகின்றது. இதனையும்‌ திருமூலர்‌, 
கோயில்‌ அயப திதான்‌ அருட்வெ லில்ஃமாம்‌ 
முப்பொருள்‌. 8: பசுவும்‌ அடலே நெனமிற்கும்‌ 
அய பலிபீட மாகும்கல்‌ பாசமாம்‌ 
ஆய அரனிலை ஆய்ர்‌ தகொள்‌ வார்கட்கே 
என்று உணர்த்திபும்‌ உள்ளனர்‌ அல்லரோ ? இம்‌ முப்‌: 
பொருளைப்‌ பற்றி உணர்வதே கல்விப்‌ பயனாகும்‌: இந்த 
உண்மைப்‌ பொருளை உள்ளத்தில்‌ கொண்டேதான்‌ 
தொல்காப்பிய நடப்‌ பெருமைத்‌ தோல்கரப்பியறம்‌ 
முப்பொருன்‌ 2 வண்டிய கல்வி யாண்டும்‌ ழன்று இறவாது !* 
ரு என்றருளினார்‌. யாண்டும்‌ என்ற இடத்து 
முற்றும்மை . கொடுத்தக்‌ குதிப்பிட்டிருப்பத, இஃது: 
எவர்க்கும்‌ ஒப்பமுடிர்த முடிபரகும்‌ என்பதன்‌ பொருட்டா 
கும்‌. அதாவது சித்தாந்தம்‌ செய்ததாகும்‌. தஇருவள்ளுவா 
ரும்‌ முப்பொருள்‌ உண்மையினை உணர்த்தும்‌ முறையிலேயே 
குறள்‌ தமது பாமிர த்தையும்‌ அமைத்தள்ளனர்‌. 
முப்பொருள்‌ கடவன்‌ வாழ்த்தப்‌. பதிபினையும்‌, நீத்தார்‌ 
1 பெருமை பசுவையும்‌, வான்‌ சிறப்பு அறன்‌ 
வலியுறுத்தல்‌ பாசத்மைடம்‌ உணர்த்தும்‌ குறிப்புடன்‌ இருத்‌: 
தலைஊன்‌ நிகோக்கன்‌ உணரலாம்‌. மலம்‌ மூலமலம்‌ ஆகர்துக: 
மலம்‌ என இரண்டாதலின்‌, இவ்விரண்டின்‌ குறிப்பை. 
உணர்த்தவே, பாசத்தை உணர்த்த இரண்டதிகரரங்களை 
அமைத்திருக்கின்‌ றனர்‌ என்ற தண்குதிப்பை உணர்த்தி 
யுள்ளனர்‌ என்பதை ஊன்றி உணர்ந்தால்‌ அன்றி உணற 
முடியாது. ரி 


ey 


கொடிக்கவி 208 


பசுபதிபாசம்‌ என்னும்‌ முப்பொருள்களுள்‌ பதியும்‌" 
பசுவும்‌ சத்துப்‌: பொருள்கள்‌. பாசம்‌ சடப்‌ பொருள்‌... 
பதியும்‌ பசுவும்‌ சத்துப்‌ பொருள்கள்‌ ஆயினும்‌, பதி அதீ: 
சூக்தம சித்துப்‌ போருளாம்‌. அதனை நீத்த சுத்த அதி சூக்கும 
இருள்‌ த்துப்‌ பொருள்‌ என்றும்‌ கூறலாம்‌... 
அடரச்து ஆகவே அதன்ழன்‌ பாசம்‌ நீல்லாது ; பற்றவும்‌ 
பற்றது. அது சத்த மெய்ஞ்ஞான சொரூப 

மானது. தோன்றாத்‌ துனையரய்‌ நின்று உயிர்கட்கு அருள்‌ 
புரிதலின்‌ அதிதக்தம சத்தும்‌ ஆகும்‌. ஆகப்‌ பதியாம்‌ சிவம்‌ 
சதித்‌ பொருள்‌ பாசத்திற்கு இடம்‌ தராமல்‌, ஞானத்துக்கே- 
இடமாய்‌ இருப்பதாம்‌. சிவன்‌ சுத்த ஞான 

மாகிய ஒளிக்கே இடமாய்‌ இருத்தலின்‌, அவன்‌ ஒளி: 
இருள்‌ இரண்டுக்கும்‌ இடமானவன்‌ என்பது கூடாது என்‌ 
ட்‌ 2 பதை கினைவில்‌ வைத்தல்‌ வேண்டும்‌. இது 
னத்‌ குறித்தே சித்தாந்தச்‌ செல்வராம்‌ திருவள்ளு 
இறைவ வர்‌ சிவத்தின்‌ உண்மையினை வாலறிவன்‌?” 


ள்‌ ட T டல . ௪. . ப்‌ ௪. 
ரப என்ற தொடரால்‌ குறிப்பிட்டுள்ளனா. 
அறிவன்‌ இவன்‌ தனக்கு உவமை இல்லாதவன்‌ '** 
என்றனர்‌ என்பது உண்மை என்றாலும்‌; விளக்கம்‌ 


கருதி இறைவனைச்‌ சூரியனுக்கு ஒப்பாக 
ஒருவா று கூறலாம்‌, சூரியன்‌ ஒளிக்கே இடமாக இருப்பது 
ப போல இறைவன்‌ ஞானமாம்‌ ஒளிக்கு இட 
இறைவன்‌ மாக ்தலின்‌, அவனை உவமை காட்டப்‌: 
சூரியன்‌; அவன்‌ க இருத்த ட்ட த ன்‌ 
ஒளிக்கேஇிடம்‌ பட்டத, “அருக்கன்‌ ஆவான்‌ அரன்‌ உரு 
இருள்‌ இல்லை அல்லனோ ” என்ற அப்பர்‌ வாக்கைத்‌ துணை: 
கொண்டால்‌ அவனுக்கு அவனையே ஒப்புக்‌ 
காட்டப்பட்டது என்று கூறினும்‌ அமையும்‌ என்க. 
ஒளிக்கும்‌ இருளுக்கும்‌ ஆயெ இரண்டுக்கும்‌ இடமாம்‌: 
இருப்பவன்‌ பதி, அவன என்றபோது, இவ்விரண்டிற்கும்‌ 
இடமான பொருள்‌ ஒன்று உண்டு என்பது: 
பசுவின்‌ தொனிக்கன்றதன்றே ? அஃது எஃது?' 
தன்மை ஓளி அதுவே உயிர்‌. அதரவது பசுவாம்‌, பச: 
இருள்‌ சார்ந்ததன்‌ வண்ணம்‌ ஆவது, அதாவது 
ஒளியைச்‌ சார்்தபோது ஒளிக்கு இடமாக 
வும்‌, இருளைச்‌ சார்ச்தபோது இருளுக்டெமாகவும்‌ விளங்‌: 
குவதாம்‌. ஆகவே, ஒன்று மேலிடில்‌ ஒன்று ஒளிக்கும்‌. 


204 இத்தாக்தம்‌. 


அன்றுலும்‌ * ஒளிக்கும்‌ இருளுக்கும்‌ ஒன்றே இடம்‌?! என்‌ 
வதை மறத்தல்‌ கூடாத. இதனால்‌ ஆன்மா ஒளியையும்‌ 
இருளையும்‌ மாதி மாதி அடையும்‌ என்பது பெறப்பட்டது. 
சத்தே ஒளி; ௮௪த்தே இருள்‌. ஆக உயிர்‌ 
சத்தைச்‌ சார்க்தபோது சத்தின்‌ வண்ண 
மாயும்‌, ௮௪த்தைச்‌ சார்ந்தபோது அசத்‌ 
இன்‌ மயமாயும்‌ விளங்கலின்‌ சதசத்து என்ற பெயரை 
ஆன்மாபெற்றுன அ. ஆகவே உயிர்க்குப்‌ பதியினிடத்திலும்‌ 
யாசத்தினிடத்‌தலும்‌ தொடர்புளது என்பது பெற்றாம்‌. 
ஓலி சிவரானத்தையும்‌ இருன்‌ பாசதானத்தையும்‌ தறிக்தம்‌ சொல்‌ 
லாய்‌ நிற்றலீன்‌ இவ்விரண்டின்‌ கிலைகள்‌ ஒன்றே ஆதலின்‌, 
அளிக்கும்‌ இருளுக்கும்‌ ஒன்றே இடம்‌ ஆகும்‌. சிவ 
ஞானபோசதம்‌ “இருதிறன்‌ அறிவுளது இரண்டலா ஆன்மா”? 
என்பதையும்‌ ஈண்டு உணர்தல்‌ வேண்டும்‌. 


சதசத்‌ 
காரணம்‌ 


பாசம்‌ என்பது இருளே அகும்‌. இதனை அவிச்சை 
என்றும்‌ கூறுவர்‌. சித்தார்தம்‌ மலம்‌ 
என்று இதனைக்‌ குறிப்பிடும்‌. பாசமும்‌ 
சிச்சப்‌ பொருள்‌. முப்‌ பொருள்களும்‌ நித்தப்‌ பொருள்‌ 
கன்‌ தாமே. திருமூலர்‌, 
££ அறிவறி லென்ற அறிவும்‌ அனாதி 

அறிவுச்‌ கதிலாம்‌ பதியும்‌ அனாதி 

௮றிவினைச்‌ கட்டிய பாசம்‌ அனாதி 

அதிவு பதியில்‌ பிறப்பறு? தானே ?? 

என்றார்‌. பதியினைப்போல்‌ பசுபாசம்‌ அனாதி என்று 
அருக்கமாகவும்‌ கூறியுள்ளார்‌. 


பாசத்‌ தன்மை 


பாசமும்‌ அதி 


பாசம்‌ பசுவின்‌ அறிவை மறைக்கும்‌ ஆற்றல்‌ வாய்ச்‌ 

தத. கண்‌ பொருள்களைக்‌ காண்டுற.து. ஆனால்‌ பொருள்‌ 

கண்ணைச்‌ காண்பதில்லை, இகனால்‌ பாசம்‌ சடசத்து எனப்‌ 

படும்‌. இருள்‌ பாசமானாலும்‌ சிறித வேற்றுமை உளது, 

இருள்‌ தன்னைக்‌ காட்டும்‌ (அதாவது இருளாகிய ஒரு 

பொருனை), “பரசம்‌ தன்வடிவையும்‌ காட்டா த; ஞானத்தை 

வும்‌ காட்டாது. “இரு பொருளும்‌ காட்டாது இத? என்‌ 

இருள்‌ பது திருவருட்பயன்‌. இதனால்தான்‌ பாச 

ள்‌ இருள்‌ அச்தகரரம்‌ எனப்பட்டது, காரிட்ட 
ஆணவக்கருவறை என்பர்‌ தாயுமானவர்‌, 


கொடிக்கவி ௨05: 


இத்தகைய இருள்‌ உயிரைப்பற்றி நிற்கும்‌. இறைவ 
னைப்‌: பற்றாது. ( பதியினைச்‌ சென்று அணுகா பசுபாசம்‌ ?? 
என்பது. திருமந்திரம்‌. பசுபாசம்‌ என்று 
இணைந்து இநப்பதுகோண்டே பசுவைப்‌ பாசம்‌ 
சாநம்‌ என்பதை உணரலாம்‌.?? 


பசு செயல்‌ 
காரணம்‌ 


இர்தப்‌ பாசம்‌ உயிரைப்பற்றி இருப்பினும்‌ ஞானாசிரி 
யர்‌ துணை கொண்டு இதனைப்‌ போக்கலாம்‌. , உயிர்கள்‌ 
ரனாசிரியன்வ முகவே இறைவன்‌ நீறு" 
குரு வழி கண்ட அத நடி சர்‌ நிகழ்ன்ருன்‌. 
ஒழுகல்‌ அவ்வடிவினரிடம்‌ இருத்தலினால்‌ தான்‌ 
2 மரலற நேயம்‌ மலிந்தவர்‌ வேடத்தை அரன்‌ எனத்‌ 
தொழ!" நம்‌ மெய்க்தூல்‌ ஆணை இடுகின்றது. இது குறித்தே: 
மணிமொழியார்‌ சற்குரு உளனோ என்று காடுவார்‌ ஆயி 
னர்‌. நாடிப்‌ பெற்று மலம்‌ அற்று கின்றார்‌. இதனைத்‌ தம்‌ 
அனுபவத்தில்‌ கண்டே, “ழலமலமாகிய ழம்மலம்‌ அறுக்தம்‌ தூம: 
மேனிச்‌ சுடர்விடு சோதி ” என்றும்‌, “(சத்த மலம்‌ அறுவித்துச்‌ 
இவமாக்கி எனை யாண்ட அத்தன்‌” என்றும்‌ கூறுவர்‌ 
ராயினர்‌. 
உள்‌ உயிர்க்கு உயிராய்‌ ஒளிக்கும்‌ ஒரு பொருள்‌ 
உளது, அதுவே அறிவு. அதுவே ஞானம்‌. இர்தப்‌ 
பேரறிவு பாசக்‌ கலப்புடைய ஆன்மாவினுள்‌ அடங்‌ 
இருர்து செலுத்திக்‌ கொண்டிருக்கிறது. இவ்வா று 
இருந்து நடத்தாவிடின்‌ உயிர்க்கு ஈற்கதி இல்லை. இந்த 
மறையினை (இரகசியத்தை) இறைவன்‌ ஞானாசாரியனாக. 
வந்து அருளவீல்லையாயின்‌ உணர இயலாது, உணராத 
நிலையில்‌ உள்ளே சிவம்‌ கரந்து உறையும்‌ நிலையே கரம்‌: 
துறை நிலையாகும்‌. இதனால்தான்‌ இருமச்திரம்‌, 
உள்ளத்‌ தளோன்கரர்‌ தெங்கும்‌ நின்றவன்‌ : 
வள்ளல்‌ தலைவன்‌ மலருறை மாதவன்‌ 


குரு மாண்பு பொள்ளற்‌ குரம்பை புகுந்து புறப்படும்‌ 
கள்ளத்‌ தலைவன்‌ கருத்தறி யார்களே ?? 
என்றனர்‌. 
ஆ * * * 


(தொடரும்‌)! 


வூரசைத்‌ திருநெறிக்‌ கழக 2-ம்‌ மாத வழிபாடு 


*£ கரண்டமலி தடம்பொய்கைக்‌ காழியர்‌ கோன்‌எதி 

ரணையுல்‌ காதல்கேட்டு 

வரன்‌ மணிப்‌ புனற்புகலூர்‌ கேரக்வெரும்‌ 
வா£சர்‌ ம௫ழ்ச்து வர்தார்‌ 

திரண்டுவருர்‌ திநநீற்றுத்‌ தோண்டர்‌ தழாம்‌ 
இருதிறழக்‌ சேர்ந்த போதில்‌ 

இரண்டூநலவின்‌ கடல்கள்‌ ஒன்றகி ௮ணைச்சனபோல்‌ 
இசைர்த அன்றே.?? 


அப்பரோடு வந்த அடியார்‌ கூட்டமும்‌, திருஞான 
அம்பர்தரோடு வந்த அடியார்‌ கூட்டமும்‌ சந்தித்தபோது 
இருவரை யொருவர்‌ வணக்இிய தன்மையைச்‌ சேக்கிழார்‌ 
பெருமான்‌ வாணிச்நருப்பதை மேற்படி பாடலில்‌ கரண்‌ 
இறும்‌. அப்படிப்பட்ட காட்சி திருக்கச்சி செறில்‌ காரைக்‌ 
கரட்டுக்‌ கோபுர வாயிலில்‌ காஞ்சிபுரம்‌ திருகெறிக்‌ கழகத்‌ 
இனமும்‌, மெய்கண்டார்‌ கழகக்‌ குழுவினரும்‌ மற்றும்‌ லெ 
௮டியரர்‌ கூட்டங்களும்‌, புரசைத்‌ இருநெறிக்‌ கழகக்‌ குழுவி 
னரை 23-4-61 ஞாயிற்றுக்கிழமை யன்று காலை வரவேற்ற 
போது இருக்தத. எல்லோரும்‌ ஒன்றுகூடிச்‌ ௪த்யசாதேஸ்‌ 
வரையும்‌ பிரமராம்பிகையையும்‌ வழிபாடு செய்து இனி 
கமர்க்தனர்‌. திரு. 1 3. திருஞானசம்பந்த முதலீயாரவர்‌ 
களும்‌, வித்வான்‌ K. சம்பந்த முதலியாரவர்களும்‌, ஸ்தல 
லிசேஷத்சைப்‌ பற்றிச்‌ சொற்பொழிவாற்றிஞர்கள்‌. இரு. 
புண்ணியகோடி அவர்கள்‌ அத்தலத்தில்‌ ஞானசம்பந்தர்‌ 
யாடிய தேவாரப்‌ பதிகங்களை இன்னிசையுடன்‌ பாடினார்‌. 
அந்த சிவஸ்தலம்‌ புதன்ழேமையில்‌ வழிபாடு செய்ய உகந்த 
இடமாம்‌. இந்திரன்‌ வழிபட்டு வரம்‌ பெற்ற இடமுமாகும்‌. 

அங்கிருர் து அடியரர்களனைவரும்‌ இருக்கச்‌ மேற்ற 
ளிக்குச்‌ சென்று வழிபாடியற்றினர்‌, அத்தலம்‌ திருஞான 
சம்பர்தரரல்‌ பாடல்‌ பெற்றதும்‌, அப்பாடலைக்‌ கேட்ட மாத்‌ 
தீரத்தில்‌ விஸ்ணுமூர்த்தி சவசாருபமெய்தின ரென்றும்‌, 
அப்பாடலை உற்றுக்கேட்ட மூர்த்திக்கு உற்றுக்கேட்டபிரா 
னென்றும்‌ பெயர்‌ வழங்குவதாக ள்‌ த்சான்‌ K. சம்பந்த 


புரசைத்‌ திருநெறிக்‌ கழக 2-ம்‌ மாத வழிபாடு 207 
முதலியார்‌ தனது சொற்பொழிவில்‌ கூறினார்கள்‌. ' ஆளு 


அடைய பிள்ளையார்‌ அவ்வழியே கச்சி எகாம்பகாதரை வழி 
வடச்சென்றமையின்‌ ௮வ்விடத்திற்குப்‌ பிள்ளையார்பாளயம்‌ 
அன்று பெயர்‌ வழங்கிவருறது. ஓத உருகீஸ்வரர்‌ என்ற 
பெயரால்‌ அங்குள்ள சுவாமி வழிபாடு செய்யப்படுகிற து. 
ஞானசம்பந்தர்‌ அங்குப்‌ பாடிய பாடலை ஓதத்‌ கேட்ட 
பெருமான்‌ உருனொரென்றால்‌, அப்பதிகத்தைக்‌ கேட்டு 
விஷ்ணுமூர்த்தி சாரூபம்‌ பெற்றனரென்றால்‌, அப்பாடலைத்‌ 
இனம்‌ ஓதி வருவதால்‌ ஈமக்கும்‌ ஈன்மை உண்டாம்‌ என்பதி 
'லையமில்லை. 

பிறகு அடியார்கள்‌ கூட்டம்‌ 69-வர்‌ மடத்தில்‌ உண்டி 
அருந்த விருந்து படைத்தவர்‌ கைலாசநாதர்‌ கோயில்‌ தர்ம 
கர்த்தர்‌ இரு. இராமச்சந்திர முதலீயாரவர்கள்‌ ஆவர்‌. அவர்‌ 
அன்று மாலைச்‌ சிற்றுண்டியும்‌ தருக்கூட்டத்திறகுத்‌ தந்துத 
வினர்‌. 

மாலை கைலாசநாதர்‌ கோயிலருகாமையிலுள்ள திருக்‌ 
கச்யெனேகதங்காவதம்‌ என்ற ஸ்தலத்தை வழிபட்டுக்‌ 
கைலாசநாதரை அடியார்கள்‌ குழாம்‌ வழிபட்டனர்‌. 
இருக்கச்‌ அனேகதங்காவதத்தில்‌ விசாயகர்‌ வழிபட்டு 
வல்லபையைத்‌ இருமணம்‌ செய்து கொண்டதாக வரலாறு, 
இருமணமாகாதவர்கள்‌ அப்பதியை வழிபட்டுத்‌ திருமண 
மிமய்தலாம்‌. சங்கத வித்வான்‌ இரு. ஈயினாப்‌ பிள்ளை ஈல்‌ 
வழிப்‌ படுத்தப்பட்டுச்‌ சங்கத வித்வானாகப்‌ புகழ்‌ பெற்றது 
அம்மூர்த்தத்தாலென்று கூறுகன்றனா. 

அங்கிரும்‌.து, சுந்தரர்‌ பதிகம்பாடிப்‌ பொன்‌ பெற்ற இட 
மாகிய இரு ஒணகாந்தன்‌ தளியை வழிபட அடியார்கள்‌ 
சென்றனர்‌, ஓணன்‌ காந்தன்‌ சலந்தரேசுரன்‌ என மூவர்‌ 
அழிபட்டு முத்தி பெற்ற அத்தலத்தின்‌ பெருமையை 
வித்வான்‌ 18. சம்பந்த முதலியார்‌ அவர்கள்‌ சுருக்கமாக 
விளக்கிக்‌ கூறினார்‌. 

புரசைத்‌ தருநெறிக்‌ கூட்டத்தின்‌ இரண்டாம்‌ மாத 
வழிபாடு அத்துடன்‌ பூர்த்தியாகி இரவு பதினோரு மணிக்‌ 
கச்‌ சென்னைக்கு அடியார்கள்‌ வக்த சேர்ந்தனர்‌. 

மா, ப. தியாகராசன்‌ 


_——— 


அப்பர்‌ இல்லம்‌ - மீனவரசகங்‌ கடந்தார்‌ தமிழ்மறைப்‌ பள்ளீஃ 
திருவதிகை 
கட்டிட நிதி வேண்டுகோள்‌ 


பார்வாழப்‌ பணி செய்த பெருமானாகப்‌ போற்றப்‌ படு: 

பவரே இருகாவுக்கரசு சுவாமிகள்‌ எனும்‌ அப்பர்‌. அப்‌ 
பெரியரரைச்‌ சிவபெருமான்‌ ஆட்கொண்ட தலம்‌ திரு 
வகை வீரட்டானமாகும்‌. அதவே தேவாரம்‌ பிறந்த 

ர்‌. இதுகாறும்‌ இவ்வூரில்‌ தேவாரத்‌ தமிழ்மறைப்‌ பயிற்‌: 

க்கு. ஒரு பன்ளியம்‌ ஏற்படவில்லை. சிறு முயற்சி தற்‌ 
போத தொடங்கப்‌ பெறுறெது. உணவு, உடை, உறை 
யுன்‌ முதலியன எழைச்‌ சிறுவர்களுக்குக்‌ கொடுத்துச்‌ சமமா 
வொழுக்கம்‌, கல்வி, தேவாரப்‌ பயிற்கெள்‌ செய்விக்க 
அப்பர்‌ இல்லம்‌ என்னும்‌ விடுத நிறுவப்‌ பெற்றுள்ளது. 
அதற்குரிய கட்டிடத்திற்காக 1961-ம்‌ ஆண்டு மார்ச்‌௭- 
இக்கள்‌ 9-ம்‌ காலில்‌ சென்னை மாநில அறநிலைய ஆட்சித்‌ 
அறை ஆணையர்‌ உயர்தர. ௮. உத்தண்டராம பிள்ளை 
1.45, அவர்கள்‌ அடிக்கல்‌ நாட்டினார்கள்‌. இதைப்‌ 
பற்றிய விவரங்கள்‌ * இந்து? பத்திரிகையில்‌ வெளி வந்துள்‌ 
னன. கட்டிடத்தக்காகப்‌ பெரும்‌ பொருள்‌ வேண்டி... 
யிருப்பசரல்‌ இதனைக்‌ கண்ணுறும்‌ அன்பர்கள்‌ தங்களால்‌: 
இயன்‌ றவளவு உதவிச்‌ சிவபுண்ணியப்‌ பேறு பெறுதல்‌: 
வேண்டும்‌. உதவும்‌ தொகையைக்‌ கீழ்கண்ட இயன்‌ 
கருக்குக்‌ குறித்த முகவரிக்கு அனுப்பப்‌ பெரிதும்‌ வேண்‌ 
உப்படுறத. இப்பள்ளி ஜ-என்‌ 1961-ல்‌ அவக்கமாகும்‌. 

இவ்வீல்லத்தின்‌ “ கொள்கைகளும்‌ செயல்‌ முறைக 

களும்‌ ?! என்ற தான்‌ பதிஞன்கு ஈயா பைசா அஞ்சல்‌ தலை: 
அனுப்பிப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. பொருளுதவி செய்ய 
விரும்பும்‌ புண்ணியர்கள்‌ கூடிய விரைவில்‌ செய்வார்களாக.. 
தீக்த பணத்துக்கு ரது உடனுக்குடன்‌ அனுப்புவதுடன்‌- 
தக்க முறையில்‌ கட்டிடத்தில்‌ பதவு செய்யப்படும்‌. 
** சதாவரசர்‌ கிலையம்‌ ?? 

திருவதிகை, சா, சண்முகசுந்தரஞ்‌ செட்டியார்‌... 

பண்ணுருட்டி, இயக்குநர்‌, 

1—5—1961 


பெரியபுராண வகுப்புகள்‌ ; சேக்கிழார்‌ திருப்பணிக்‌ 
கழகச்‌ சார்பில்‌, குன்றத்தூரில்‌ 11-5-61 முதல்‌ 20-5-61 
வரை காலை 9 முதல்‌ 11 வரையிலும்‌, பிற்பகல்‌ 4 முதல்‌ 6 
வரையிலும்‌ கடைபெறும்‌. முதல்‌ மூன்று காட்களில்‌ காஞ்சி 
புரம்‌-சித்தாந்தப்‌ பேராசிரியர்‌ - ௧. வச்சிரவேல்‌ முதலியார்‌, 
பின. எல்‌.டி, அவர்களும்‌, இடை மூன்று நாட்களில்‌ 
சென்னைத்‌ திருப்புகழ்‌ சதுரர்‌ சே. த, இராமலிங்கம்‌ 
பிள்ளை, பி... பி.டி. அவர்களும்‌, இறுதி நான்கு நாட்களில்‌ 
வித்துவான்‌ - பாலூர்‌ கண்ணப்ப முதலியார்‌, எம்‌. ௭. 
எம்‌.ஓ.எல்‌. அவர்களும்‌ பேராசிரியர்களாக அமர்ந்து 
பெரியபுராண வகுப்புக்களை ஈடத்துவார்கள்‌. இரவு 7% 
முதல்‌ 9 வரை அர்சாட்களில்‌ பல சைவப்‌ பேரறிஞர்களின்‌ 
அரிய பெரிய சொற்பொழிவுகளும்‌ கிகமும்‌. அன்பர்கள்‌ 
அனைவரும்‌ கலற்தகொண்டு பயன்‌ பெறலாம்‌. 

பிழை திருத்தம்‌: 1961 எப்ரல்‌ மாதத்திய “சித்தாந்தத்தில்‌? 
வெளிவந்த மெய்கண்டார்‌ காலச்‌ சூழ்நிலை ? என்ற கட்டு 
ரையில்‌ இழ்க்கண்ட பிழை திருத்தங்களைச்‌ செய்துகொள்க: 


பீழை திருத்தம்‌ 
பக்கம்‌ 144 ஸ்வேதகனயர்‌ ஸ்வேதாசாரியர்‌ 
7 அரசாகளோ, பார்த்தால்‌ அரசர்கள்‌ களே 
பரத்தாலோ 
ரா தானாகமவிதாயி நானாகமவிதாயி 
பக்கம்‌ 146 நிறைவேறுவதேயன்றி நிறைவேற்றுவதே 
யன்றி 
33 என்று பொருளும்‌ என்ற பொருளும்‌ 


பிரிவாற்றுமை : சொல்லின்‌ செல்வர்‌ ?? எனத்‌ தமிழ்‌ 
மக்களாற்‌ பெரிதும்‌ பாராட்டப்பட்டு வந்த பேர நிஞரும்‌, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்‌ துறையில்‌ 25 ஆண்டு 
கள்‌ அரும்பணிகள்‌ பல ஆற்றி அண்மையில்‌ வெள்ளிவீழாக்‌ 
கொண்ட  பெருக்தகையும்‌, சென்னை - அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழகங்களில்‌ தமிழாராய்ச்சச்‌ சொற்பொழிவுகள்‌ 
நிகழ்த்தப்‌ படுவதற்கென ஐம்பதாயிரம்‌ வெண்பொன்கள்‌ 
வழங்கியவரும்‌, தமீழின்பம்‌ ஊரும்பேரம்‌ திருவள்ளுவர்‌ நூல்‌ 
நயம்‌ முதலிய பல நூல்களின்‌ ஆசிரியரும்‌ ஆயெ டாக்டர்‌ 
திர. ரா. பி, சேதுப்‌ பிள்ளை, பி.ஏ.) பி.எல்‌, அவர்கள்‌ 25-4-61 
அன்று இவ்வுலக வாழ்வு நீத்து மறைந்து போயினமை 


Regd. M. 2820 “SIDDHANTHAM" Vol, 34—No. 5 


குதித்தச்‌ சமாஜம்‌ பெரிதும்‌ வரும்‌ அகன்‌ றத. அவர்தம்‌ 
நருயிர்‌ சிவபிரான்‌ இருவடி. நிழலில்‌ வைகி என்றும்‌ இன்‌ 
புறுக எனச்‌ சமாஜம்‌ திருவருளை வழுத்துகன்‌ ற.து. 


மதிப்புரை 

பழந்தமிழ்‌ நூல்களில்‌ உயிர்வகைகள்‌ இர்நூல்‌ மிகச்‌ 
சிறக்க ஒர்‌ ஆராய்ச்சி நூல்‌, இதன்‌ கண்‌ 29 விலங்குகள்‌, 
42 பறவைகள்‌, 15 வகை ஊர்வன, 17 வகை நீர்வாழ்வன 
வாகிய உயிர்‌ வகைகளைப்‌ பற்றிச்‌ சங்க இலக்கியங்களில்‌ 
ஆங்காங்குக்‌ காணப்படுகின்ற அரிய குறிப்புக்கள்‌ 
பலவும்‌ ஒரு சேரத்‌ தொகுத்து, அழயெ இனிய சுவை மிக்க 
தடையில்‌ விளக்கப்பெற்றுள்ளன. அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்‌ தமிழ்‌ அராய்ச்‌சித்துறை வீரிவுரையாளரும்‌, நுண்‌ 
மாண்‌ நுழைபுலம்‌ மிக்க பெரும்‌ புலவரும்‌ ஆஃயெ 
வித்துவான்‌ திற. சே. வேங்கடராமச்‌ செட்டியார்‌ அவர்கள்‌, 
* ஞானசம்பந்தம்‌ ” இதழில்‌ தாம்‌ தொடர்பாக எழுதி வந்த 
அரிய கட்டுரைகளைத்‌ தொகுத்து இர்‌ நூலாக வெளியிட்டுள்‌ 
னார்கள்‌. ஆசிரியரின்‌ சிறக்க புலமையும்‌, கினைவாற்றலும்‌, 
ஈருதீ தக்கலை நிரலே தொகுத்துச்‌ சுவை கெழும விளக்கும்‌ 
திறனும்‌ பிறவும்‌ பெரிதம்‌ பாராட்டற்பாலன. பேராசிரியர்‌, 
பல்கலைச்‌ செல்வர்‌ திந. தே. போ. மீறுட்சிசுந்தானுர்‌, எம்‌.ஏ. 
பி.எல்‌, எம்‌.ஜல்‌., அவர்கள்‌ இர்நூனுக்கு அணிக்‌ துரை 
வழங்‌ யுள்னரர்கள்‌, சங்க இலக்யெங்கனைப்‌ பயின்று 
சுவைத்த மழ விரும்பவோர்களுக்கு இக்‌.நூல்‌ மிகப்‌ 
பெரிதும்‌ பயன்படும்‌, பக்கங்கள்‌ 295; விலை ரூ. 4-50. 
விற்பனையுரிமை : பாரி நிலையம்‌, 59, பிராட்வே, சென்னை-]. 

படிந்தமிட்‌ நாலில்‌ உயிர்லுகைகள்‌ பற்றி 

அழுச்திமிக ஆராய்ர்‌ சீரிய--செழும்பொருள்கள்‌ 

வேங்கட ராமநல்‌ வித்தகனூர்‌ சேர்த்தளித்தார்‌ 

ஈல்கொருநூல்‌ அக்‌ இனி 2. ழந கவேள்‌ 


Printed at the Sadhu Press, 15, Madhava Perumal Koil Street, 
Mylapore by D.‘Mangayarkarasi and V. K. Punithavathi. 

ited by Pulavar Murugavel, 18, தடி M.O.L. & Published by 
S. Satchidanandam Pillai, B.A:,L.T. for the Saiva Siddhanta 
Maha Samajam, 14, Warren Road, biylapore, Madras-4, 


